சிவமயம் , 


அருட்பெருஞ்ஜோதி . 
ஷடாந்தசமரசசுத்தசன்மார்க்க 

தீபிகை , 


திருவருட்பிரகாச வள்ளலார் தமையன் பௌத்திரரும் , 
பிரசங்கரத்தினாகரம் சி . வடிவேலுபிள்ளை யவர்கள் தமையன் 
வித்வான் சி . நமச்சிவாயபிள்ளை யவர்கள் 

ஜேஷ்ட குமாரருமாகிய 
சி , இரத்தினசபாபதிபிள்ளை யவர்கள் 

இயற்ற , 
மதுரைத் தமிழ்ச்சங்கத்து மஹாவித்துவான் 

சித்தாந்தசரபம் - அஷ்டாவதானம் 
பூவை - கலியாணசுந்தரமுதலியாரவர்சளால் 

பார்வையிடப்பட்டு , 


சென்னை , 
பண்டித மித்திர அச்சியந்திரசாலையில் 

பதிப்பிக்கப்பட்டது . 


1909 . 
இதன் விலை அணா - வு . 


அறிவிப்பு . 


இனி அச்சிற் பதிப்பிக்கப்படும் புத்தகங்கள் . 


சன்மார்க்க போதம் . 


சமரச அகவல் . 
உத்தரஞான சிதம்பர வெண்பா . 
சமரச இலக்கண வினா விடை 


சிறப்புப்பாயிரம் . 


மதுரைத் தமிழ்ச் சங்கத்து மகாவித்துவான் 

சித்தாந்தசரபம் - அஷ்டாவதானம் 
பூவை - கலியாணசுந்தரமுதலியாரவர்க ளியற்றிய 

நிலை மண்டிலவாசிரியப்பா . 


அருவமு முருவமு மருவுருவதுவு 
மொருபெரு முதலென வுலகந் தேர்வான் 
பொதுவாய் விளங்கிப் பொற்புற வோங்குபு 
துதவழ் குடுமி வியப்பிற் றழீ இப் 
பொன்வரை யென்னாப் பொலிவி னிறீஇ 
மின்மலி கன்க மேயப் பெற்ற 
வம்பல நாப்ப ணானந்த நிர்த்தன 
மும்பர் பராவ வுவகையி னுஞற்று 
நம்நட ராஜனற்சரண் வழுத்த 
வம்ம வம்ம வளவில் கவிகள் 
தேன்கற்கண்டு சீனி முப்பழ 
மான்றரு வமுத மளவிய சுவையினு 
மிக்க வினிக்கவு மேவிய வன்பர் 
நெக்குநெக் குருகவு நேர்மையின் பாடிய 
வருட்பிரகாச வள்ள லென்னத் 
தெருட்டுமே தினியிற் றிகழ நின்ற 
வராமங் கஞறு மமல வடலூ 
ரிராம லிங்க வேந்தல் சோதர 
னனவவ தரித்த வெழிற் சபாப 

சபாபதிவே 
ளனவற் கினிய வருமைப் பெளத்திர 
னிமிழ்பிர சங்க விரத்தி னாகரந் 
தமிழறி வடிவேற் றமைய னாக 


சிறப்புப்பாயிரம் . 


ணுபு 


வமிச முற்ற வருங்கலை தேர்ந்த 
நமசி வாய னற்றவப் புத்திரன் 
சீர்கரு ணீகச் செல்வர் மரபிற் 
பேர்பெற வந்த பிரபல வறிஞன் 
முந்திய தெலுங்கு மொழிபயில் கின்ற 
பந்தர் நகரின் பாங்கர் சமைந்த 
பாவனைச் செல்ல பல்லி யரசன் 
தேவர கோடை சீர்சமஸ் தான ம் 
பண்டிதனாகிப் பன்னிரண் டாண்டங் 
கெண்டிரை யும்புக ழியம்ப வாழ்ந்தோன் 
கருதரு மெண்ணில் கருவிநூல் சாத்திரத் 
திருதய முணர்ந்த விரத்தின சபாபதி - 
மருமமாச் சூழ்ந்த மந்தண மெவையுங் 
கருணையா யவனியிற் ககழற 

வெண் 
திருமந் திரமுந் திருவருட் பாவு 
மிருநூல் களுமே யேற்றவா தாரமாச் 
சுத்தசந் மார்க்கச் சூட்சியு மேமச் 
சித்தியுஞ் சமயச் சித்தி நிலைகளுள் 
தத்துவ நீக்கமுஞ் சாகாக் கல்வியுஞ் 
சுத்தம் பிரணவம் சூட்சும ஞானமும் 
வித்தையின் விளங்கு விசேடசா மான்யமு 
முத்தர பூர்வ வுயர்சித் தாந்தமு 
மூவகைப் பாடிய முடிவு மைந்தொழுத் 
தாம்வகை விளக்கமு மவற்றின் பொருளு 
மருங்கலை யின்னமு மனேக மாகச் 
சுருங்கச் சொல்லி விளங்க வைத்துச் 
சடாந்த சமரச வேதசன் மார்க்க நூல் 
தடாரிபோன் முழங்கத் தானியற்றினனே . 


சாத்துகவிகள் . 


பெங்களூர் அருட்பெருஞ்சோதி சபையின் தாபகரும் , 
சடாந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தாருள் ஒருவருமாகிய 
மகாவித்வான் சித்தாந்தாத்தாகரம் அ வேங்கடசுப்புபிள்ளை 

அவர்கள் கருத்து . 


அறுசீர்க்கழி நெடிலடியாசிரிய விருத்தம் . 
அருட்கிரண பானுவெனவகத்திமிர 

மிரித்தருள்வான வதரி த்தோன் 
தெருட்கிரண மதிஞர் புகழிராமலிங்க 

நாமவருட் சித்தன் மேனாண் 
மருட்கிரண மாயையினான் மாழாந்த 

மாந்தருய்ய வழங்கும் வாய்மைப் 
பொருட்கிரணச் சடாந்த சமரச சுத்த 

சன்மார்க்கம் புவிமேலோங்க . 
அன்னவருட் பிரகாச வள்ளலடி 

யார்க்கருளு மான் மபோத 
மென்னவருஞான விசாரத்தெளிவின் 

சிந்தனையா லிதயந்தேறித் 
தன்ன துரை முழுதுமம்மான் வாய்மலர்ந்த 

தூமொழிபுஞ் சார்ந்திலங்க 
நன்னயஞ்சேர் சமரசமுங்காய சித்தி 

யேமசித்தி நலமுந்தோன்ற . 


. 


( 1 ) 


( 2 ) 


சாத்துகவிகள் , 


( 3 ) 


கடந்தவரும் பவஞ்சநெறி தொடர்ந்தவரும் 

படித்தளவிற் கரங்குவிக்க 
நடந்தருசிற் சபாநாதரனவரத 

தாண்டவத்தை நவிற்றாவிற்குஞ் 
சடந்தசமரச சுத்த சன்மார்க்க 

தீபிகைப் பேர் தரித்த நூலை 
மடந் தவிரத் திடன் குலவமேனோக்கித் 

தானாக்கி வழங்கினானால் . 
வழங்கினவன் யாவனெனில் வடற்கணருட் 

பிரகாச வள்ளலென்றே 
முழங்குசிறப் பபிதான னிராமலிங்கப் 

பெருந்தகைக்கு முன்னோன் பன்னூல் 
பழம்பொருடேர் சபாபதிவேடரு நமச்சிவாய 

மகிபன்னேர் செல்வன் 
கிழங்கெடுக்கு மெய்யுரவோ னிரத்தின 

சபாபதிப்பேர் கிளர்வல்லோனே . 
னையவனோர் பெரியவனோ வியற்றியதும் 

பெருநூலோ வெனவெள்ளேன்மின் 
பனையளவாந் தருநிழலைத் தினையள வாம் 

பனித்துளியுட் பார்க்கிலீரோ 
கனைகடலுண்டவர் வடிவை யெள்ளுவரோ 

விராமலிங்கர் கடைக்கண்ணோக்கிற் 
புனை கருணைக் கிலக்கான பேரனிவனறிவாழம் 

புகலற் பாற்றோ. 


( 4 ) 


( 5 ) 


சரத்துகவிகள் . 


சீராளன் றேவர்கோட்டைச் செல்லப்பல்லி 

மன்னன் றெளிவுமேவ 
வாராயும் பன்னூலுமவற் குணத்தும் 

புலவனென வாங்கிருந்தோன் 
பேராலுங் குணத்தாலு நல்லவரதனமாகப் 

பிறங்கா நின்றோன் 
தாராளமாவழங்குஞ் சன்மார்க்க தீபிகைள 

றழைக மாதோ. 


( 6 ) 


சென்னை மாஜி - இந்து ஜனபூஷணி பத்திராதிபர் 
வித்வான் - திருமயிலை வி . சுந்தரமுதலியாரவர்க ளியற்றிய 

அறுசீரடியாசிரிய விருத்தம் , 


சித்தி தரும் புருடார்த்த நான்கமையுஞ் 

சின் மயா னந்த ஞான 
பத்திதருஞ் சன்மார்க்க நிலையறியப் 

பரிந்து திரு மூலர் முன்செய் 
முத்திதரு மந்திரத்தி னுட்பொருளு 

முதறிஞ ருவகை கொள்ளச் 
சத்திதருந் திருவ ருட்பாக் கனியிலுறுஞ் 

சாரமதைத் தக்கார்க் கெல்லாம் , 


- 


அ 


சாத்துகவிகள் 


பெருமைசிதம் பரமிரத்ன சபாபதியாம் 

பிள்ளைப்பேர் பெற்ற சீலன் 
றிருவருளாற் சடாந்தசம ரசவேத 

சுத்தசன் மார்க்கதீ பிகையென்றேது 
மரூமை நூற் செய்ததற் கரியபிர 

மாணங்களாய்ந் தெடுத்தே 
ஒஉருமைநிறை செந்தமிழில் வசனகா 

வியமாக வுரைத்தா னன்றே . 


சென்னைக் கிரிஸ்டியன் காலேஜ் தமிழ்ப் பண்டிதர் 
ஈக்காடு - இரத்தினவேலு முதலியாரவர்க ளியற்றிய 

அறுசீர்க்கழிநெடில் விருத்தம் . 


மமரகற்றுந் திருவருட்பா வாய் மலர்ந்த 

வள்ளலுக்கு மகிழ்செய் போன் 
குமரனையே நிகர்கல்வி கொளுமிரத்ன 

சபாபதிப்பேர் கொளுநா வல்லோன் 
தமரநீர் சுலவவனிப் புலவர்களி 

கூர்ந் திடவே தருச டாந்த 
சமரசசன் மார்க்க சுத்த தீபிகையின் 

சிறப்பதனைச் சாற்றலாமோ . 


சாத்துகவிகள் . 


மஹா வித்வான் - புரசை அஷ்டாவதானம் 
சபாபதிமுதலியாரவர்கள் மாணாக்கரி லொருவரும் 
சென்னைத் தொண்டைமண்டலம் ஹைஸ்கூல் தமிழ்த் தலைமை 
பண்டி தருமாகிய திருமழிசை - வீரசிம்மாசன மடம் 

ஸ்ரீ சாந்தலிங்க ஸ்வாமிகளாதீனம் 
வித்வான் , சிவப்பிரகாசய்யரவர்களியற்றியது . 


திருஞானச் சிதம்பர மிராமலிங்கேந்திரன் 

றமையன் சபாபதிமால் பௌத்ரனென்ன 
வரு மசிவாயவேள் மைந்தன் கல்வி 

வளந்திகழி ரத்தினசபாபதிப்பேர் 
தருவனையவா மாத்தியகுலன் சடாந்த 

சமரச சுத்த சன்மார்க்க தீபிகையா நூலை 
யுருமருவுமூலர் நூற்குரையாய்ச் செய்தே 

யுலகிநற்கீந்திட்டதிற னுவக்கற் பாற்றே. 


- 


சென்னை இந்து தியலாஜிகல் ஹைஸ்கூல் தமிழ்ப் பண்டிதர் 

கோ - வடிவேலு செட்டியாரவர்க ளியற்றிய 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் , 


சன்மார்க்க முறு மார்க்க மெனக்கொண்டிங் 

கருள் புரிந்து தவரா வாய்மை 
பன் மார்க்கத் தாலுரைத்த வள்ளலார் 

பணித்தவற்றின் பயனை யெல்லாஞ் 


சாத்துகவிகள் , 


சொன் மார்க்கத் தெவருமுற்றுச் சுகம்பெறச் 

சடாந்தசமரச மாஞ்சுத்த 
சன்மார்க்க தீபினகரத் தினசபா 

பதியியற்றிச் சார்ந்தான் சீரே . 


திருவருட்பிரகாச வள்ளலார் தமையன் மருகரும் , 
சமரசவேத சுத்தசன்மார்க்க சங்கத்து மஹா வித்வான்களி 

லொருவருமாகிய சைவ புராணிகர் 
பொ - சுந்தரம் பிள்ளையவர்கள் குமாரர் 
பொ பரமசிவம் பிள்ளையவர்க ளியற்றிய 
அறுசீர்க்கழிநெடிலாசிரிய விருத்தம் . 


மன்னியநல் ஷடாந்த சமரசவேத 

வுண்மையினை மகியோர்தேறத் 
தன்னிகரில்லரிய சன்மார்க்க தீ 

பிகையெனு நால் சதுராச்செய்தான் 
மன்னியநம்மருட்கோமான் வடலூர்ஞா 

னச்சீமான் வழியுதித்த 
நன்னயன் சிதம்பர ரத்தினசபா 

பதியென்னு நாவலோனே . 


சாத்துகவிகள் , 


கக 


சிதம்பரம் - பிராமணகுலம் மகான் சிவப்பிரகாசய தீஸ்வரர் 
சீடர்களிலொருவரும் சித்தாந்தசரபம் அஷ்டாவதானம் 
பூவை - கலியாண சுந்தரமுதலியாரவர்கள் 

மாணாக்கர்களி லொருவருமாகிய 
காவித் தண்டலம் - மதுரகவி ஜோதிட வாரூட கணிதப்புலமை 

சு - ஆறுமுகசுவாமிகள் இயற்றியது . 


முத்தியினுக்கிலக்காகும் ஷடாந்த சமரசவேத 

முடிவைத் தேர்ந்து 
ரத்தசன்மார்க்க தீபிகையெனவோர் 

பனுவலினைச் சுகமாச்செய்தான் 
பத்திநெறியினைப் பயக்கு நன்மார்க்கத் 

துறையனைத்து பண்பிற்றேர்ந்த 
புத்திமிகுஞ் சிதம்பர ரத்தினசபாபதி 

யென்னும் புலவன்றானே . 


சென்னை இந்து தியலாஜிகல் ஹைஸ்கூல் தமிழ்ப் பண்டிதர் 

கோ - வடிவேலு செட்டியாரவர்கள் 

மாணவரி லொருவராகிய 
தெ - கிருஷ்ணசாமிப் பாவலரவர்க ளியற்றிய 
அறுசீர்க்கழிநெடிலடியாசிரிய விருத்தம் . 


தெருட்டருஞ்சி வானந்த நன்னிலையைத் 

திகழ்பெறநற் சீடர்க்கூட்டு 


சாத்துகவிகள் . 


மருட்பிரகா சன்னடிக்கே யன்பு மிகுந் 

தவன்வழியே யார்ந்த செம்மன் 
மருட்பிறவி யிரியஷடாந் தசமரச 

சுத்தசன் மார்க்க தீபம் 
பொருட்பொலிவிங் குறமொழிந்தா 

னிரத்தின சபாபதியென் புனிதன் மாதோ 


O 


திருச்சிற்றம்பலம் . 
அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை . 


முகவுரை. 


அருளுறுங் கயமுகத் தண்ணல் பாதமும் 
பொருளுறு சண்முகப் புனிதன் நாள்களும் 
தெருளுறுஞ் சிவபிரான் செம்பொற் கஞ்சமும் 
மருளறநாடொறும் வணங்கி யேத்துவாம் . 
வேதாக மேதிகாச புராணசாத்திரங்கள் ஆன்மகோடி 
களகன்மத்திற்குத் தக்கபடி பொருள் கொடுத்துக்கொண்டி 
ருத்தலின் அவற்றிற்கேற்பட்ட பாஷ்யங்கள் பலவாய் , சமய 
ங்கள் பலவாய் , கொள்கைகள் பலவாய் , சாதனங்கள் பலவாய் , 
ஒழுக்கங்கள் பலவாய் விரிந்தன . ஆயினும் அவ்வவற்றால் பிரதி 
பாதிக்கப்படும் உண்மைப்பொருளொன்றேயென்பதும் அத 
னையரிதற்கேற்ற அறிவு எல்லாருக்கும் பொது என்பதும் நிச் 
சபமாகலின் , அத்தகைய அரியபெரிய விஷயமாகிய அனுபவ 
த்தினைக் கரதலாமலகமெனக் காட்டத்திருவருளை முன்னி 
ட்டுக்கொண்டு வெளிவந்தது ஷடாந்த சமரச சுத்தசன் 
மார்க்க தீபிகை என்னும் சாத்திரம் . இது அளவை நூலிற்குறி 
த்தபிரமாணங்கட்கு முறணுறாதபடி சாமானியமாகவும் விசே 
டமாகவும் விடயங்களை விளக்கும் . இந்திரியக ரண ஜீவ ஆன்ம 
வொழுக்கங்களிற் சிறந்தார்க்கு இச்சாஸ்திரம் அந்தர்முகபாவ 
னையில் விளைந்த நூலாகக் காண்பர் . அவ்வொழுக்கங்களில் 
மாறுபட்டார் பகிர்முகபாவனையில் விளைந்த நூலாகக் கா 


முகவுரை, 
ண்பர் . இதுவாழையடிவாழையென வந்ததிருகூட்ட மரபின 
ரனுபவித்தற்கேற்ற சன்மார்க்கஞான பொக்கிஷமாம் . ஆங் 
காங்குள்ள பரிபாஷா சொற்களுக்குப்பொருள் மூன்பின் 
முரணாது இடநோக்கிக் கிரகித்தல் மரபாம் . இதில் முக்கியமாக 
அனுபந்த சதுட்டயம் , ஷடாந்தம் , சமரசம் , சுத்தம் , 

சன் 
மார்ச்கம் , சாத்து , சுத்தம் , சமயசன்மார்க்கம் , மதசன்மார்க்க 
ம் ,சுத்தசன்மார்க்கம் ,ஏமவித்தை என்ற தலைப்பெயர்களுடன் 
கூடிவிளங்கி ஒவ்வொன்றும் பற்பலஉட்பிரிவுகளப் பெற்று 
வைதிகசீலர் பலரும்கொண்டாடத்தக்கதாயது . திருவருட் 
பிரகாசவள்ளலாருக்கு அடிமைபூண்டொழுகும் நியமத்தி 
னாலும் அப்பெருமான் திருவருள் உணர்த்தப்பெற்ற அருள் 
உணர்ச்சியினாலும் விளங்கிய சமரச சன் மார்க்கவிளக்கம் 
இனையது என ஒருவாறு சிறியேன் புன்மதியிற்றோன்றிய 
வண்ணம் இத்தீபிகையை 

த்தீபிகையை உலோகோபகாரமாக வெளிபி 
டத்துணிந் தனன் . இவ்வசன நடையால் இயற்றப்பட்ட இந் 
நூலில் திருவருட்பிரகாசவள்ளலார் பற்பல சமயங்களில் 
தமது பக்தஜனங்களுக்கு உபதேசித்தருளிய காலையில் வெ 
ளிப்பட்ட ஆப்தவசனக் குறிப்புகளைப் பெரும்பாலுந் தமு 
வியுள்ளேன் . அவற்றிற்கு மேற்கோளாகத் திருமந்திரத் 
தின் கண்ணுள்ள பிரமாணங்களையுந் திருவருட்பாவிற்கண்ட 
அநுபவஞானப் பாசுரங்களையு மெடுத்தாண்டுள்ளேன் . 
ரச ஞானானுபவிகளாகும் ஞானச்செல்வர்கள் இந்நூலின் 
கண் குற்றங் கவனியாது குணத்தையே பாராட்டிக்கொண் 
டருள்வர் எனப் பணிவொடு பிரார்த்திக்கின்றேன் . நூல் 
முழுவதனையும் பொறுமையாயும் நுண்மையாயும் ஆய்ந்த 
பின்னரே அருமைபெருமை விளங்குமாகலின் முன்னுரை 
யை இவ்வளவில் நிறுத்திக்கொண்டனம் . சுபம் . 
தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி . 

சி 


F10 


திருச்சிற்றம்பலம் . 
அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை . 


ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்க தீபிகை . 

membran 

சித்திவிநாயகர் வணக்கம் 
ஈன்மார்க்க மீதென்று நான்மரை பின் செம்பொருளைப் 
பன்மாக்கா யாரும் பரிந் துணர்வா - னன் மார்க்க 
சித்திபினுக் கேற்ற நூல் செய்திடற்கிங் கென்மனமே 
சித்திவி நாயகனைச் சேர் . 

அவையடக்கம் . 
கற்றவர்கள் காசினியிற் கனிவாகம், கன்மவினைப் 
பற்றவே பகர்ந்த நூற் பட்டு நூ லேயாகும்) 
உற்றவருங் கலைகளினி லொருசிறிது முணராக 
சிற்றறிஞன் செய்த நூற் சிலந்தி நூ னிகர்த்திடுமால் . 

வேதாகாமங்களின் துணிபொருளையும் அதணைச் கருக் 
கியும் விரித்துங் கூறும் சுருதிஸமிருதி புராண இதிகாசங் 
களின் உள்ளக்கிடைக்கையும் தமிழ்மக்கள் உண்மை நிலை 
கண்டு எளிதில் உய்யும் வண்ணம் பரமாத்மசிகாமணிகளாய்த 
திருவவதாரஞ் செய்து வேதாகமங்களின் துணிபொருள 
தேவா ராதி வாயிலாக ஐயந் திரிபற உணர்த்திய திருஞான 
சம்பந்தமூர்த்தி முதலிய பரமாசாரியர்களது இருதயாதை 


ஷடாந்த சமாச்சசன்மார்க தீபிகை , 


யும் சுவானுபூதிவாயிலாகச் செவ்வனே யுணர்த்தும் திருவரு 
ட்பிரகாசவள்ளலார் திருவாய் மலர்ந்தருளிய திருவருட்பா 
வில் பெறப்படுகின்ற ஷடாந்த சமாசசுத்த சன்மார்க்கத்தின் 
சொரூபத்தைச் செவ்வனேயுணராது மாறுபடுகின்றவரது 
மயக்க மகலுமாறு ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை 
சாதுக்களின் ஆசீர்வாதத்தைப் பெற வெழுதலாயினேன் . 

அநுபந்த சதுட்டயமுணராவிடத்துப் படிப்போர்க்கு 
நாலில் பி ரவிர்த்தியுண்டாகாமையின் முன்னர் அவையறியத் 
தக்கனவாம் . 


அநுபந்தச துட்டயம் . 


விஷயம்சன்மார்க்கம், 
இச்சன்மார்க்கந் தாதமார்க்கம் , சற்புத்திரமார்க்கம் , 
சகமார்க்கம் சன்மார்க்கமென நால்வகைத்தாம் . இவற்றின் 
பொருள் கடவுளுக்கு அடிமையாதல் , புத்திரனாதல் , சினேக 
னாதல் , * முதல்வன் மயமாதல் என்பன . ஈற்றது சரியை , 
கிரியை , யோகம் , ஞானம் என்னும் சாதன நான்கனுள் 
நான்காவதாய் + ஞானத்தில் யோகமாம் . இதனை வேதாக 
மங்கள் . நிவர்த்திமார்க்கமெனக் கூறும் பிரவிர்த்திமார்க்கம் 

* முதல்வன் மயமாதல் என்றது , கருடோகம்பாவனைபோலச் 
சிவோகம் பாவனை கூடியிருத்தல் . 

* இது ஞானத்தில் யோகமாக மேற்பட்ட பரபோகம் திருவ 
ரூள் வியாபகத்தில் அமிழ்தலென் றபடியாம் . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்ச்க தீபிகை , 


கர்மகாண்டத்திலும் நிவர்த்திமார்க்கம் ஞானகாண்டத்தி 
லுங் கூறப்படுகின்றன . 


ஆணவத்தால் முக்குண 

சமபந்தமுடைய ஜீவர்கள் 
குணமற்றதை யுபாசித்துச் சுத்தமாதிகளை யடைவது மிக 
வருத்தமாதலின் முதலில் சகுணப்பிரமமாகிய அஷ்ட 
முகூர்த்தங்களை உபாசித்து அதனால் சகுணமுத்திவாய்க்கப 
பெற்றவர்கட்கே பின்னர் நிர்க்குண முத்தியென்னுஞ் சுத்த 
மாதிகளுண்டாம் , இவற்றைப் பிபீலிகாமார்க்கமெனக் கூறு 
வர் . ஞானயோகமாந்தர்கள் சுத்தமாதிகளை அடையு மவ்விய 
க்தகதியை விகங்க மார்க்கமெனப் பலபடவிரித்து ஆன்சேர் 
கூறுவதால் அதுசன்மார்க்கமெனப் பொதுப்படக் கூரப் 

. 


مانال 


திருவருட்பா . 


மார்க்கமெலாமொன்முகுமாநிலத் தீர்வாய்மையிது 
தூக்கமெலாநீக்கித்துணிந்துளத்தே -- யேக்கம்விட்டுச் 
சன்மார்க்கசங்கத்தைச் சார்ந்திடுமின் சத்தியநீர் 
நன்மார்க்கஞ்சேர்வீரிந்தாள் . 


- 


இந் நூலினுக்கு முன்னூல் திருவருட்பாவாகலினாலும் , அவ் 
வருட்பா திருமந்திரத்தினை யாதாரமாகப் பிறந்தமையானும் அம் 
முறைபற்றி அருட்பா முந்தியும் திருமந்திரம் பிந் தியுமாகக் காட் 
டப்பட்டது . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க கீயின் 


திருடர் திரம் . 


மார்க்கஞ்சன்மார்க்கிகள் கிட்டவகுப்பது 
மார்க்கஞ்சன்மார்க்கமேயன்றி மற்றொன்றில்லை 
மார்க்கஞ்சன்மார்க்கமெனுநெறிவைகாதோர் 
மார்க்கஞ்சன் மார்க்கமாஞ்சித்தயோகமே . 


சம்பந்தம் . 


எண்குணத்தனாகிய இறைவன தருளே உயிர் பரமெ 
னும் பகுதிமுதற்படியாம் . அந் வயவியதிரேங்களால் சா 
மானிய விசேடமாகிய விடயத்திற்கும் அவ்விடயத்தைக் 
கூறும் நூலூக்குமுள்ள தொடர்பு சம்பந்தமாம் , அது குரு 
சீடன் என்னும் பரம்பரைத்தொடர்பும் , தந்தைமகன் என் 
னுங்கால் வழித்தொடர்புமாம் . ஈண்டு அந்வயம் பிரமேயம் 
அபிதேயமென விருவகைதது , பிரமேயம் - எட்டென்னும் 
அகரவுயிரும் இரண்டென்னும் உகரவுயிருங்கூடிய பாத்தென் 
னும் யகரம் அபிதேயம்பூதமுதல்நாததத்துவ மீறாயுள் 

பிரமேயம் உயிர்பரமெனவும் , அபிதேயம் பூத 
மெனவும் கூறுவதில் பூ என்பதற்கு மலர்ந்தது பிரகாசம் 
எனவும் , த - என்பதற்கு தடித்தது காரியம் எனவும் , 
ம் - என்.பதற்கு ஊன்றியது நிலை எனவும் பொருளாம் , என 
வே அதற்கு நிலைபெற்ற காரிய அக்திப்பிரகாச மென்றும் 
பூதகாரிய அக்கியென்றும் பெயராம் . பூ - என்பதில் உகர 
உயிரும் , தம் - என்பதில் அகரவுயிருங்கூடியதொகை அ 


ளவை . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை . 


எ 


உம் , உ - உம் , ஆகப்பத்தாகிய யகரமாம் . இவைபத்தும் 
பொது ஸ்தானங்களாகச் சன்மார்க்க பாதத்திற் சொல்லப் 
படுவனவாம் . அவை மண் , ஜலம் , அக்கி , காற்று , வான் , 
பிரகிருதி , மாயை , சூரியன் , சந்திரன் , ஆத்மா என் 

இவை அபிதேயமெனவும் எட்டிரண்டால் 
உயிர்பரமெனவும் பத்து பொது ஸ்தானங்களெனவுங் 
கூறப்படும் . இவற்றின் அநுபவம் நவநிலை அவை விந்து 
நாதம் பரவிந்து பரநாதம் அபரவிந்து அபரநாதம் திக்கி 
மாந்தம் அதிக்கிராந்தம் அருள் என்பன , 


பனவாம் . 


திருவருட்டா . 


எட்டி ரண்டென்பனவியலுமுற்படியென 
அட்டநின்றோங்கியவருட்பெருஞ்ஜோதி , 


திருமந்திரம் . 


எட்டுமிரண்டுமினிதறிகின்றிலர் 
எட்டுமிரண்டுமறியாதவேழைகள் 
எட்டுமிரண்டுமிருமூன்றுநான்கென 
பட்ட துசித்தாந்தசன்மார்க்கபாதமே . 


பயன் , 


சாகாக்கல்வி , கடவுணிலை , தத்துவநிக்ரகம் , ஏ மசித்தி 
யென்னு மிவற்றால் என்றும் அழியாத சுத்தம் , பிரணவம் , 
ஞானம் என்கிற எல்லாம் வல்ல சர்வதித்தி வல்லப்பங்களைப் 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


பெற்று அவற்றால் அருட்போகம் , அனந்தபோகம் , சிவ 
போகம் முதலிய நித்தியபோகங்களை அநுபவித்தப்பயனாம் . 


திருவருட்பா , 


சாகா தகல்வித்தரமறிதல்வேண்டுமென்றும் 
வேகா ரகாலுணர்தல்வேண்டுமுடன் - சாகாத 
தலையறிதல் வேண்டுந் தனியருளாலுண்மை 
நிலையடை தல்வேண்டும் நிலத்து , 


திருமந்திரம் . 


காலுந்தலையு மறியார்கலதிகள் 
காலந்தசத்தியருளென்பர்காரணம் 
பாலொன்று ஞானமேபண்பார்தலையுயிர் 
காலந்தஞானத்தைக்காட்டவீடாகுமே . 


அதிகாரி . 


இருக்கு , யஜுர், சாமம் , அதர்வணமென்னு நான்கு 
வேதங்கண் முடிவினும் , தந்திர , மந்திர , உபதேச கலைக 
ளென்னு மாகமங்கள் முடிவினும் , பூர்வ உத்தர , பூரவோத் 
தர , உத்தரோத்தரமாக வழங்குங் கர்மகாண்ட ஞானகாண் 
டத்துள் கூறும் பரவெளி நடனமாகிய சிற்சபா தரிசனத் 
தை யிற்நூற் கூறுகின்றமையால் இதற்கு அதிகாரிகள் 
யோகமாந்தர்கள் , முக்குற்றங்கள் நிரம்பிய மோகமாந்தர்க 
ளனாதிகாரிகள் , முக்குற்றங்களாவன ; காமம் , வெகுளி , மய 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை 
க்கம் என்பன . யோகமாந்தர்கள் சித்தபூமிகளில்உழலல் உற 
க்க நிலையற்று நிருத்தம் , ஏகாக்கிரமென்னும் தன்னிலையும் 
ஒருவழி நிலையுமுடையவர்கள் . வாழையினிடத்து அக்நி 
செல்லாததுபோல மோகமாந்தர்தட்கு இது விளங்காதாத 
லால் அவர்கள் அனாதிகாரிகள் , காய்ந்த கட்டையினிடத்து 
அதிசீக்கிரம் அக்கி பற்றுவதுபோல அதிதீவர பக்குவமு 
டைய யோகமாந்தர்கட்கு நன்குவிளங்குவதால் அவர்கள் 
அதிகாரிகளாவர் . 

திருவருட்பா . 


ஆகமாந்தமூவேதத்தினந்தமுமறையும் 
பாகமாம்பரவெளிநடம்பரவுவீருலகீர் 
மோகமாந்தருக்குரைத்திலேனிது ஈகமுன்னும் 
யோக மாந்தர்க்குக்காலமுண்டாகவுரைத்தேன் . 

திருமந்திரம் . 
மூன்றுள குற்றம்முழுதுநலிவன 
மான் றிருங்கி மயங்கிக்கிடந்தன 
மூன் றினை நீங்கியே நீங்கினர் நீங்காதார் 

மூன்றினுட்பட்டு முடிநின்றவாறே . 
ஷடாந்தம் ( எ - து ) வேதாந்த , சித்தாந்த , நாதாந்த 
யோகாந்த , போதாந்த , காலாந்தம் . 

சமரசவேதம் ( எ - து ) அந்தவாறிலும் நீக்கமின்றி நிற்ற 
லெதுவோ அதுவே சிவம் பிரமமெனும் அறிவு . அதனைத் 
தெரிவிப்பதே சமரசவேதமாம் . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை 


சுத்தம் ( எ - து ) ஒன்று மல்லாதது எல்லாமுடையது . 

சன்மார்க்கம் ( எ - து ) சத்- மார்க்கம் சத்தென்னும் 
பொருளினுண்மையை தெரிவிக்கும் வழி . 


திருவருட்பா . 


தத்துவத்துட்புறந்தானாம்பொ 
சத்தாந்திருநடநான்காணல் வேண்டும் 
கொத்தறுவித்தை குறிப்பாயோதோழி 
குறியா துலகில் வெறிப்பாயோதோழி . 


என்றபடி சத் - சர்வசொரூபத்தன்மையுடைய திருநட 
னம் , சத்பிரமம் , அக்ஷரம் , அவ்வியாகிருதம் ஆன்மா என் 
னு மிவை ஒருபொருள் குறித்த சொற்கள். 


பிரமம் - இன்பவடிவமானது . 


ஆன்மா - சொரூபவாசகமானது . 


அக்ஷரம் - எஞ்ஞான்று மொருதகைத்தாய் அநுபவ 
வடிவமாயிருபது , க்ஷரம் ( நாச ) மற்றது . 


அவ்வியாகிருதம் ( எ -து ) வியாகிருதமென்பது உலகத் 
தோற்றுவதற்குத் தகுதியான தூலதசையைக் குறிக்கின்ற 
அ என்னும் எதிர்மறை உபசருக்கத்தால் நுண்ணிய காலத் 
த குறிக்கின்றது . ஒரு பொருளுடைய ஸ்தூல சூக்கும் 


ஷடாந்த சமரச சுத்தசனமாரக்க தீபிகை, 


தசைகளைச் சுகம் பிரமம் என்னும் மொழிகளால் கூறப்படு 
கின்றன , ஆதலால் சத்பிரமம் அக்ஷரம அவ்வியாகிருதம் 
ஆன்மா ஆக ஐந்து மொழிகட்கும் ஒரே பொருள் என் 
றுணர்க . 

சத்என்பதுபற்றி சாமவே தசாந்தோக்கிய உபநிஷத்து 
சிருட்டிக்குமுன் ஆன்மா ஒருவனாகிச் சத்ரூபமாயிருந்தான் , 
பலவாகப் பிறக்கின் றவனாகின்றேனெனச் சங்கற்பித்தான் , 
பின்பு தேஜஸு ஒளியையுடைய தீ > யப்படைத்தான் , தீயி 
னின்றும் உருவமுடைய பொறிகள் அநேகமாய் எவ்வாறு 
வெளிப்படுகின்றனவோ அவ்வாறே ஆன்மாவினின்று ஜீவர் 
கள் பிரக்கின்றார்கள் என்று கூறுவதறிக . 


திருவருட்பா . 
பரமதனோடுல குயிர்கள் கற்பனையே யெல்லாம் பகர் 
சிவமேயென வுணர்ந்தோமாதலினால் நாமே , பிரமமெனப் 
பிறர்க்குரைத்துப் பொங்கிவழிந்தாங்கே பேசுகின்ற பெரிய 
வர்தம் பெரியமதம் பிடியேல் , உரமிகுபேருல குயிர்கள் 
பரமிவை காரியத்தாலுள்ளனவே கசரணத்தாலுள்ளன 
வில்லனவே தருமிகுபேரரு ளொளியாற் - சிவமயமே யெல் 
லாந் தாமெனவேயுணர்வது . சன்மார்க்கநெறி பிடியே 


சமரசம் .. 


மைத்திரேய சாகை என்னுஞ் சுருதியில் ஆன்மா 
வின் திறம் மூவகைப்பட்டிருக்கும் அவை பிரமன் , 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை 


விஷ்ணு , உருத்திரன் என்னும்வடிவத்தை யுடையது அறிவு 
விளக்கமானது அவற்றுள் இராஜதகுணத்தின் கூறு பிர 
மன் . சத்துவகுணத்தின் கூறுவிஷ்ணு , * தமோகுணத்தின் 
கூறு ருத்திரன் . அச்சிவன் ஒருவனே சிருட்டித்தி சங்காரத் 
தொழில்களை அடையும் பொருட்டுப் பெயராலும் தொழி 
லாலும் பேதமடைகின்றானென்று கூறப்பட்டமையால் சத் 
தென்னும் பொருளில் ஆன்மா அடங்கியதால் சமரசம் வரு 
விக்கப்பட்டது . சத்துவகுணத்தின் கூறுவிஷ்ணு என்ற 
தற்குக்காரணம் விஷ்ணு வியாச உருவமடைந்து எல்லா 
வுயிர்களும் இன்பம் அடையும் பொருட்டு வேதப்பிரிவுக 
காச் செய்து சமயமத சன்மார்க்கங்களை விளக்கினமைபற்றி 
யும் , காத்தல் தொழிலைப்பற்றியும் அங்கனங் கூறற் கிசைந் 


திருவருட்பா , 
பிரமமென்றுஞ்சிவமென்றும்பேசுகின் றகிலைதான் 

பெருகிலையேயிந் நிலையிற்பேதமுண்டோவெனவே 
தாமறியவினவுகின்றாய்தோழியிதுகேணீ 

சமரசசன்மார்க்கநிலைசார்தியெனிலறிவாய் 
திரமுறவாயினுமெல்லாமாகியல்லாதாகுந் 

திருவருளாம்வெளிவிளங்கவிளங்குதனிப்பொருளாஞ் 
சிரமுறுமோர்பொதுவுண்மைச்சிவம்பிரமமுடியே 
திகழ்மறையாகமம்புகலுந் திறனி துகண்டறியே . 

* தமோகுணமென்றது அவ்வுருத்திரன் தொழிலை நோக்கி 
யாம் . 

- உருத்திரனென்றது குணருத்திரனை 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை , 


கரு. 


சுத்தம் . 
சத்ரூபமும் , ஞானவடிவமும் முடிவற்றதும் பல முளை 
களையுடைய மஹா மாயையோடுங்கூடி வேறுபட்டிருப்ப 
தும் ஞானம் பலம் தொழிலென்னு மியற்கை யிலக்கணங்க 
ளையுமுடையது . சுத்தம் , அச்சுத்தத்தில் ஆன்மாவும் ஆன் 
மாவில் ஆக ரயமும் ஆகாயத்தில் வாயுவும் வாயுவில் தீயும் 
தீயில் நீரும் நீரில் மண்ணும் , மண்ணில் பைங்கூழும் , பை 
ங்கூழில் அந்தமும் , அந்தத்தில் புருடனும் * பிறந்தன , புரு 
டன் என்ற வாக்கியத்தால் அது கைகால் முதலிய அவய 
வங்களோடு கூடியிருக்குந் தனுகரணங்கள் பிறப்பதற்கு 
ஏதுவாயது , அத்தனுகரணங்கள் பிரமன் முதல் ஸ்தம்பம் 
வரையிலுள்ளன . அவற்றுள் ஸ்தம்பம் நுண்ணியதோர் 
ஜந்து . பிரமன் நித்தியத்துவமுடையவன் . நித்திய பிரமன் 
தோன்றுவதற்கு காரணம் வேண்டாதாயினும் அநித்திய 

உடம்பு பிறப்பதற்கு காரணம் வேண்டுமா 
தலின் இரணியகருப்பன் , விராட்புருடன் , ஈசுரன் ,சதுமுகப 
பிரமன் முதலாயினோர் காரணமாயினாரெனு முண்மைகளை 
தெரிவிக்கு நிமித்தம் சுத்தம் வருவிக்கப்பட்டது . . 

சன்மார்கம் . 
இச்சன்மார்க்கம் மூவகைப்படும் அவை சமயசன்மார் 
க்கம் , மதசன்மார்க்கம் , சுத்த சன்மார்க்கம் என்பன . 

சமயசன்மார்கம் . ( எ - து . ) சத்துவகுணத்தின் வாச்சி 
யார்த்ததை இலட்சியஞ்செய்வது அதாவது சத்விசாரம் 

* இம்முறை யோர் உபநிடதக்கருத்து , 


IDான 


ஷடாத்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை 


சத்பாத்திரம் , கொல்லாமை , பொறுமை , ஜீவகாருணிய , ஈ 

ஈ 
கரபத்தி முதலியவைகளாம . 

திருவருட்பா . 
உய்வதாமிதுநங்குருவானையொன் றுரைப்பேன் 
சைவமாதிசித்தாந்தத்தும் மறைமுடித்தலத்தும் 
நைவதின்றியாங்கது கதுவாயது நமது 
தெய்வமாகிய சிவபரமபொருளெனத்தெளிவீர் . 


இதுவுமது , 
கிழக்குவெளுத்தது கருணை யருட்சோதியு தயங்கி 
டைத்த தென துளக்க மலங் கிளந்ததென தகத்தே , சழக்கு 
வெளுத்தது சாதியாச்சிரமாசாரஞ் சமய மதாசாரமெனச் 
சண்டையிட்டகலக , வழக்கு வெளுத்தது பலவாம் பொய் 
ந் நூல் கற்றவர் தம்மனம் வெளுத்து வாய் வெளுத்து வாயுற 
வாதித்த , முழக்கு வெளுத்தது சிவமே பொருளெனுஞ் சன் 
மார்க்கமுழுநெறியிற் பரநாத முரசு முழங்கியதே . 

திருமந்திரம் . 
உள்ளம் 
பெருங்கோயிலூனுடம்பாலயம் 
வள்ளற்பிரானார்க்கு வாய்கோபுரவாசற் 
றெள்ளத்தெளிந்தார்க்குச்சீவன் சிவலிங்கங் 
கள்ளப்புலனைத்துங்காளாமணிவிளக்கே . 

மேற்கூறிய பாக்களிற் குறித்த சிவபஞ்சாட்சர ஞாப 
- கஞ் செய்தல் வேண்டும் . 

சி என்பதன் பொருள். பீஜாட்சம் டூ , 


ஆன்மா 


ஷடாந்த சமச சுத்தசன்மார்க்க தீபிகை, 

. 
அவையாவன , விந்து , நாதம் , சகரவொற்று , அகரம் , 
இகரம் , ஆக ( ந - ங்கூடிய ஓர் உருவமாகிய சி , 

சிவ என்பதில் சி அனாதியாய் மலமில்லாதது , வ - சர்வ 
வல்லபமுடையது . 

சிவம் ( எ - து ) முற்றும் மலம் நீங்கியது . எங்ஙன 
மெனில் , பசு 

சிவம் . பசு 

முற்றுமலமுடை 
யது , ஆன்மா - ஒருபங்கு மலமுடையது , சிவம் - முற்றும் 
மலம் நீங்கியது . ஆகலின் மலமுற்றும் நீங்கித் தயாவடிவ 
மாவதே சிவம் . 

மே சச்சிதாநந்தம் , அஃதாவது சி - சத்து , எல் 
லாமுடையதாய் விளங்குவது , வ -சித்து , எல்லாம் விளங்குவ 
தாயுள்ளது . 

ம் - ஆனந்தம் . இவ்விரண்டிலும் நிரம்பிய இன்பம் , சிவ 
பஞ்சாட்சர அனுட்டானம் . 


கிழக்கு - முகம் , மேற்கு கால் , வடக்கு - வலக்கை , 
தெற்கு - இடக்கை , கொப்பூழ் கொடிமரம் , கொடிமரத்தி 
னளவு -உள்நாக்கு , வயற்றின் மேடு - பலிபீடம் , ஆணவமல 
மாகிய பசு - நந்தி , மூலாதாரத்தினுள்ளங்கமே சிவலிங்கம் , 
வாய் - கோபுரவாயில் , சிரசு - சுவர்க்கம் , காது - திக்குகள் , 
கண்கள் - சூரிய சந்திரர்கள் , நெற்றி- அக்கி , ஆன்டி அறிவு 
பிரகாசமுடையது , இடைபிங்க -ைகங்கை யமுனை நினைப்பு 
மறப்பு , புருவாடு - நெற்றிக்கண் , திரிவேணி , : திரீசூடம் - 
தியானயோகநீராடல் ஆன் பதிலையுமான புருவமத்தியில் 


ஷடாத்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


ஆன்ம அறிவு என்கிற காபபூரத்தில் கடவுள் அருள் என் 
கிற தீபம் விளங்குவதாகப் பாவித்துப்பார்த்து அதில் பழ 
கிக் கடவுளிடத்தே உண்மையாகிய அன்பையும் , ஜீவர்க 
ளிடத்தே உண்மையாகிய காருண்யத்தையும் இடைவிடா 
மல் வைத்து ஓங்கார பஞ்சாட்சர ஞாபகம் சிவபஞ்சாட்சர 
ஞாபகஞ்செய்தலே சத்துவகுணத்தின் வாச்சியார்த்தத்தை 
இலட்சியஞ்செய்தல் இது சமயசன்மார்க்க முடிபு . 


பிரமவித்தை. 


மதசன்மார்க்கம் . 

திருவருட்பா . 
“ சரியை நிலைநான்குமொருகிரியை நிலைநான் குந் 
தனியோக நிலைநான்குந் தனித்தனி கண்டறிந்தேன் , உரிய 
சிவஞான நிலைகான்கு மருளொளியாலொன் றொன்றாவறிரு 
தேன் மேலுண்மை நிலைபெற்றேன் , அரிய சிவ சித்தாந்த 
வேதாந்த முதலாமாறந்த நிலையறிந்தேனப்பால் நின்றோங் 
கும் , பெரிய சிவ வனுபவத்தாற் சமரச சன்மார்க்கம் பெற் 
றேனிங்கிறவாமை யுற்றேன்காண் டோழி ” : - என்றபடி . 

மத சன்மார்க்கம் ( எ - து . ) சத்துவகுணத்தின் இலட் 
யார்த்தத்தையும் அதன் விளைவையுங் கொள்வது அது 
சோகவ , சிவோகம் நான் அவன் அவன் நான் என்னும் 
அதுபலம் . அஃதாவது சத்துவகுணத்திற்கு மார்க்கம் 


ஷடாந்த சமரா சுத்தான் தீபிகை 


ரிய வொட்டில் விளைவு தான் அடிமையாகப் பலரையும் பாவித் 
பார்சியை மனைப் போல் பாவித்தல் சினேகனைப்போலப் பா 
முதலில் தன்னைபபோலப்பாவித்தல் , அவ்வாறே தான் கட 
அது அக அடிமையாகுதல் , புத்திரனாகுதல் ,சினேகனாகுதல் , 
பூ- மலர்ரார் தன்மையாகுதல் , இதற்கநுபவம்செல்விளைவித்தா 
வியது நியதில் முலை தொடங்கிக் கிருகத்தில் சேர்க்கும் பரி 
யந்தம் அடங்கியிருத்தல்போவொம் , எங்கனமெனில் அது 
அகத்தும் , புறத்தும் , ஆபத்தும் புறப்புறத்து , முள்ள 
வைகளைப் பூர்வம் , பூரவாபூர்வர் , உத்தரம் , உத்ரோத்தரத் 
தாற்முத்திசித்தி வாய்ப்பகற் குரிய நர்மங்களை உணர்த்தும் . 
அகம் எ - து ஆன்மா , அகபரம்-1- து ஜீவன் , || றம் எ - து 
கரணங்கள் புதப்புறம் 6 - து இந்திரியங்கள் . 

பூர்வார்த்தமாவது- || பாரமாகிய இந்திரிய காட்சி 
யால் சிவனை நமஸ் கரிக்கின்றேன் பன்பது . 

பூர்வாபூர்வார்த்தமாவதுமாகிய கரணக்காட்சியால் 
அனாதியில் மலமில்லாதவனாகியும் எல்லாமுடைய வனாகியு 
முள்ள சிவத்திற்கு எனது கரணவுள்ளங்களைச்சமர்ப்பிக்கின் 
றேன் என்பது . 

உத்தரார்த்தமாவது அகபபுறமாகிய ஜீவக்காட்சியால் 
சிவத்தின் அவயவமாயினேன் என்பது . 

உத்தரோத்தார்த்தமாவது அகமாகிய ஆன்மக்காட்சியால் 
சிவமே நான் ஆயினேன் என்பது . இதனால் முத்திசித்தி இனைய 


வென்பது . 


3 


அ ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க நீ , 

திருவருட்பா , 
புடையுறுசித்தியின் பொருட்டே முத்தின. அடை 
வதென் றருளிய வருட்பெருஞ்சோதி " ," முத்திபன்பது 
நிலைமுன் னூறுசாதன , மத்தகவென்றவென்னருடும் 
ஜோதி ? சித்தியென் பதுநிலைசேர்ந்தவனுபவமத்தி 
வென்னருட் பெருஞ்ஜோதி 

முத்தி எ - து சாதனம் , சித்தி எ - து அ.துபவர் , முத்தி 
யென் னுஞ்சாதனங்கள் வேண்டியவிசாரஞ் செய்யவும் . 


" ருஞ் 


தி 


46 


விசாரம் . 


சாரம் எ - து துக்கம் , வி எ - து உலக துக்கத்தை மறு 
த்தது . பரத்தைக்குறிக்கும் பொருட்டுவந்தது , அவ்விசாரம் 
பரம்- அபரம் எனஇருவகை- பரம்- முன் , அபரம் -பின் . 
முன்- சாத்திரஞானம் , வாச்சியார்த்தம் சாதனம் . பின் 
அறுபவஞானம் இலட்சியார்த்தம் சாத்தியம் . 

சிருட்டி விசாரம் , 
சாமானியவிசேடணத்தால் அணுபட்க்ஷபரமாணு பட் 
க்ஷ சம்புபட்க்ஷ , விபுபட்ஷ பிரகிருதிபட்க்ஷ மென்னுஞ் 
சிருட்டிவகைகளில் , சாதாரண அணுபட்க்ஷத்தில் ஆன்மாகா 
ரணசாமானியமும் , ஜீவகாரிய விசேடமுமாகிய பூர்வ மெ 
ன்னும் லிங்கஸ் தானத்தில் உத்தரமென்னும் விந்துவின் அட 
க்குவ மாயா சிருட்டியா லுதித்த தனுக ரணங்க ளாதலின் 
மாயையென்னும் மலங்களால் ஆன்மப் பிரகாசத்தைத்தெ 


க 


ஷடாந்த சமாசாத்தசன்மார்க்க தீபிகை . 
ரிய வொட்டாமல் மறைத்திருக்கின்றதை ஜலந்திலிருக்கிற 
பாச்சியை நீக்குவதுபோல் விசாரணை பால் நீக்கவேண்டும் . 
முதலில் சன் மார்க்கத்தில் எட்டு இரண்டு ஆகியபத்து ,. 
அது அகர உகரமாயது . அதுபூதம் எனவெளிப்பட்டது . 
பூ- மலர்ந்தது பிரகாசம் , த- தடித்தது காரியம் , ம்- ஊன் 
றியது நிலை , எனவே நிலைபெற்ற காரிய அக்நிபிரகாசத்தை 
யுடையது . அது யகர மென்னும் பத்துப் பொதுஸ்தானங் 
களாகச் சொல்லப்பட்டது . அவையாவனபிருதிவி , அப்பு , 
தேயு , வாயு , ஆகாசம , பிரகிருதி , மாயை , சூரியன் , சந்திரன் , 
அக்னி ஆகபத்து . இவைகளின் சொரூப ,ரூப , பாவ , வியா 
பக , வியாத்தி , விசேட ,சாமானிய முதலியவைகளை வாச்சிய 
இகட்சியமாக அறிதல் வேண்டும் . அது சுத்தத்திலடங்கியது . 

சுத்தம் . 
ஒருசம்பாதமுமற்றது . அங்கனமாயினும் அதுஎல்லா 
முடையதாம் . பாவம் அபாகம் பன்னும் வேறுபாட்டால் 
பதார்த்தம் இருவகைத்தாம, பிராக்பாவம் பிரத்தும்ஸா 
பாவம் அத்தியந் தாபாவம் அந்தியோந்திய பாவ மென்னு 
நான்கனுள் பிராக்பாவம் பிறத்தும் ஸாபாவம் என்னும் இர 
ண்டும்காரியத்திற்கு முன்உள்ளதும் காரியத்திற்குப்பின் இவ் 
லதுமாய் . 

சாமானிய சாதாரண காரணசிருட்டி 
அச்சுத்தம் அவ்வியத்தமாய் (வியத்தம் - வெளிப்படல் 
அவ்வியத்தம் - வெளிப்படாமை ) பரமாணு, துவியணுக திரிய 


ஷடாந்த சமார சசன்யர்க்க திகை, 


ணுக ரூபயாய்ச் சராசரங்கட்குக் காரணமாய் அதிவொன் 
றிலொன்று வெளிப்பட்டது . அவை மூலபபகுதி -அவ்வியா 
கிருதம் இரணியகருப்பம் , விராட்டு , ஆசாயம் , வாயு , தேயு 
பிருதிவி அப்பு இவைகள் சூட்சமும வியாபகமும் ஒன் 
ற் கொன்று காரண மாம் : 


விசேட அசாதாரணகாரண லயம் . 


சுருதி ஸ்மிருதிகளில் கூறியபடி பிரமவிஷ்ணு ருத்தி 
ர்கள் இலயத்தை அடைந்தபின்பு பிருதிவி பூதம் தனது எல் 
லாக்குணத்தோடும் நீரிலொடுங்கும் , அந் நீரை அதன் குணத் 
தோடு அக்கி உண்டுவிடும் , அந்த அக்கிரன்னுடைய தணல் 
தோடு வாயுவில் முடிவை அனடயும் . அவ்வாபு ஆகாயத்தில் 
டங்கும் . அவ்வாகாயம்தன் குணத்தோடு பூசாதியென்னும் 
அகங்காரதத்துவத்தி லொடுங்கும் . தைஜசம் , வைகரி , பூதா 
தியென ) மூவகைப்பட்ட அகங்காரதத்துவங்கள் மசதத்து 
வத்திலொடுங்கும் இம்மகதத்துவம் மூலப்பகுதியிலொடுங் 
கும் இவைஸ் தூலமும்பரிச்சின்னமுங்காரியமுமாம் . இவை 
காரண வகையில் அணுவெனவுங் காரியவகையில்மகத்தென 
வுங் கூறப்படும் ,சந்திரன் , சூரியன் , அக்கி , காலம் , திக்கு , 
ஆன்மா , மனமென்னு மிவ்வேழின் இலக்கணமினையவெனக் 
கூறப்படுகின்றது . 


பஞ்சபூதமும் தன் மாத்திரையி லொடுங்கு மென்பதி 
னும் தடையில்லை . 


ஷடாந்த சம J T தசன்மார்க்க தியிகை. 


சந்திரன் - 
ரூபி , காரியகாரணசோபானமாத்திரன் ,சுடாத்தன்மை , 
பன்னிரண்டுகலை , அர்த்தவடிவன் , பிரமாண்ட பகிரண்ட 
வியாபகி , பச்சைவெண்மை கலந்தமேனி . 


சூரியன் . 


ரூபி , காரியன் , ஒளிமாத்திரன் , கட்டுஞ்சுடாத்தன்மை 
பதினாறு கலை , வட்டவடிவன் , பிரமாண்டவியாபகி , பச்சை 
வர்ணன் . 


. 


அக்நி 


அ -ரூபி , கா ரணன் பிரகாச மாத்திரன் , சுடுந் தன்மை 
அறுபத்துநான்குகலை , வடிவன் , எங்கும் வியாபகி , சொர் 
னன் . 


காலம் . 


ஆனது ஆகின்றது ஆவது என்னுஞ் சொல்லின் பிர 
யோகத்திற்கும் தோற்ற ஒடுக்கமுடைய பொருள் கட்குங் 
காரணமாய் எப்போது என்னும்வினாவினால் இறந்தகால நிக 
ழ்கால எதிர்கால மென்னுங்காலம் பிரளயத்தில் நித்தியமா 
கக் கொண்டமையின் விபுஎனக்கூறப் பட்டது . விபு எ - து 
எல்லாவுருவப்பொரு ளோடுங் கூட்டமுடையது . அவை 
மண் , நீர் , காற்று , மனம் என்பனவாம் இவற்றைக்கற்பமஹா 
கற்ப அவாந்தரகற் பங்களில் குறிப்பித்தவர றுணர்க , 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


திக்கு . 


திக்கென்பது பிரகாரத்தை நிமித்தகா ரணத்தாலுணர் 
த்தலின் சன்மார்க்கத்திற் பொருளாகச் கொள்ளப்பட்டது . 
அஃதாவது வடக்கு கால் நட்சத்திரப் பிரகாசம் சித்தசுத்த 
ங்களைப்பெறுவதற்கும் ,மேற்கு தலைசந்திரப்பிரகாசம்யோக 
சித்திகளை பெறுகிறதற்கும் , கிழக்கு கால் சூரியபிரகாசம் 
சொர்ணசித்திகளைபெறுகிறதற்கும்,தெற்கு சலை அக்கிநிபிர 
காசம் சாகாக்கால் அனுபவங்களைப் பெறுகிறதற்கும் ஏது 
வாதலம், 


ஆனமா 


அதுபாமான்மா , ஜீவான்மா ெ வனவிரு வகைத்து , 
பரமான்மாசச்சிதானந்தவிலக்கணமும்ஜீ வான்மா அசத்தாதி 
யிலக்கணமு முடையது . தூல உடலில் இதைய முதலிய 
ஸ்தானங்களில் பிராணனென்னும் ஐவகைத்தொழிலுடைய 
தோர்காற்றின் விசேடமாகிய மூச்சு மேலெழுதல் கீழ்நோக் 
குதல் , உணவின் தூலபாகத்தைக்கீழ்த்தள்ளிச் சூக்குமபாக 
திதை அவயலங்களில்விரவச்செய்தல்உண்டதைக்கக்கவும்கீழ் 
நோக்கவும் நாடிகளில் பந்திக்கவும் செய்தலாகிய தொழிற்குக் 
காரணமாயது . இப்பிராணன் ஜீவான்மாக்களின் இயக்கத் 
திற்கு எதுவாயிருப்பது . இச்சீவ தேகங்கள் லலாடஸ் தான 
த்தில் மேற்குறித்த ஆன்மா கோடி சூரியப் பிரகாசத்தை 
யுடையவனாவன் , 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை 


மனம் . 
சூக்கும பூதங்களில் சத்துவகுண சம்பந்தத்தாலுதி 
த்துப்பித்தநினைப்பு மறப்பிற்கு எதுவாயவிந்திரியமாய்ப் புற 
கத்து வங்க ளியங்குவதற்குக் காரணமுமாம் . இது அக்கியின் 
சூரியபாகத்திலுண்டாகும் காற்றினாலசைக்கப்படும் போது 
நினைப்பையும் அக்கியின் சந்திரபாகத்திலுண்டாகும் காற்றி 
லசைக்கப்படும் போது மறப்பையுமடையும், 

வேதாந்த சித்தாந்த விசாரம் , 

திருவருட்பா 
" ஆறுகோடியாஞ்சமயங்களகத்தினுமவைமேல் 
வீறுசேர்ந்தசித்தாந்த வேதாந்த நாதாந்தந் 
தேறுமற்றைய வந்தத்துஞ் சிவமொன்றேயன்றி 
வேறு கண்டிலேன் கண்டிறேர்பெரியர்காள் விளம்பீர் . 


திருமந்திரம் . 
சோடசமார்க்கமுஞ்சொல்லுஞ் சன்மார்க்கிகட் 
காடிய வீராறி னந்தமீ ரேழிற் 
கூடிய வந் தமுங் கோதண்ட முங்கடந் 
தேறியே ஞான ஞேயாந்தத் திருக்கவே . 
தானான வேதாந் தந்தானென்னுஞ்சித்தாந்த 
மானாதுரியத் தனுவன் றனைக்கண்டு 
தேனார் பராபரஞ் சேர்சிவ யோகமா 
யானா மலமற் றருஞ்சித்தி யாதலே . " 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை ; 


* 


என்னும் பாக்களிற் குறிபித்தபடி . சிவம் 1 ,.. 
ஆன்மா திரோதை மாமாயை முதலிய பாகு பாட்டினை 
தெரியவொட்டாமல் மறைத்தது ஆணவம் , ஆதி பரை இச் 
சைகிரியை ஞானசத்திகளாலும் , தன்மை முன்னிலை படர்க் 
கையா யுள்ள திருவருளே திருமேனியாக வெழுந்தருளிய 
பரமாசாரியராலும் , வேதாகமங்களாலும் முதல் துணை நிமி 
த்தமென்னுங் காரணத்தாலும் சையோக சமவாய முத 
லிய சம்பந்தங்களாலும் அவற்றை அளந்தறிதல்வேண்டும் , 
முதல் துணை நிமித்தமென்னுங்காரணத்தால் நூலானது பட 
மும் மண்ணானது கடமுமானாற்போல் - முதற்காரண மாய 
மாமாயையினின்றுந் துணைக்காரணமாகிய கிரியாசத்தியால் 
தனுக ரண புவனபோகங்கள் நிமித்தகா ரணனான சிவனால் 
வெளிப்பட்டன . நிமித்தகா ரணனான சிவமேபதி . 

அப்பதியினது அருட்சத்தியால் ஆன்மாக்கள் பந்தம் 
முத்தியிரண்டையுமனுபவிக்கின்றன. ஆன்மாக்கள் பந்தத்த 
சையில் தத்துவங்கள் முப்பத்தாற னோடுங் கூடி இச்சா ஞான 
க்கிரியைகளால்சுழலுவதும் முத்தி தசையில் விடயவாசனையி 
ன்றிநிற்பதுமாம் :-ஆன்மா சித்து , தத்துவம்சடம் . சித்தாகி 
ய ஆன்மாசடமாகியதத்துவத்தைத்திரு வருளால் தனக்குவே 
றென்று பகுத்தறி தலால் பந்தத்தினின்றும் நீங்கும் நீங்க 
வே தன்னாலறியப்பட்டது . சடம் தனக்கறி வித்த தருள் 
என்றுணரும் . 
சிவம் - கடல் போல்வது வியாபகமாம் , 
ஆன்மா - அதனுள் நீர்போல்வது வியாத்தியாம் , 


ஷடாந்த மாசாத்தசன்மார்க்க தீபின 


கை . 


உரு 


ஆணவம் -அர் நீருனிடுக்கும் உப்புப் போல்வியாப்பியமாம் , 
கன்மம்- 5 பீரில் வீசுங்காற்றுப் போல்வதாம் . 

மகாவாக்கியம் . 
திருவருட்பா, “ தொம்பத வுருவொடு தற்பதவெளி 
பிற் றோன்றசி பதநான் காணல் வேண்டும் , எம்பத மாகி 
யிசைவாயோ தோழி , யிசையாமல் வீணிலே யசைவாயோ 
தோழி . 

திருமந்திரம் . 
“ தொம்பத மாயையுட் டோன் றிடு தற்பதம் 
மர்பரை தன்னி லூதிக்கு மசிபத 
நம்புறு சாந்தியி னண்ணுமவ் வாக்கிய 
மும்பருரை தொந்தத் தசிவா சியமே , 

என்னும் பாக்களிற் குறிப்பித்தவாறு மாயை அல் 
லதுபரிக்கிரக சத்தியில் தோன்றியது தொம்பத மெனவும் , 
பரையிலு தித்தது தத்பதமெனவுஞ் சாந்தியில் நின்றதசிபத 
மெனவும் பெறப்பட்டன . மகாவாக்கியத்தின்வாச்சியலட் 
சியங்களை அவ்வருளே திருமேனியாகவெழுந்தருளிய பரமா 
சாரியர் தசகாரியமாய் உபதேசித்தல் வருமாறு , 

திருவருட்பா- 
உயிரநுபவமுற்றிடி லதனிடத்தே யோங்கரு ளதுப 
வமுறுமச் , செயிரி நல்லநுபவத்திலே சுத்தசிவ வ.துபவ 
முறுமென்றாய் , பயிலுமூவாண்டிற் சிவை தரு ஞானப்பான் 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை . 


மகிழ்ந்துண்டு மெய்ந்நெறியாம் , பயிர் தழைந் துறவைத் 
தருளிய ஞான பந் தனென் றோங்குசற் குருவே : 


திருமந்திரம் . 


ஒதியமுத்தி யடைய வேயுயிர்பரம் 
பேதமிலாச்சிவ மெய்துந் துரியமோ 
டாதிசொருபச் சொருபத்ததாகவே 
யேதமிலாநிருவாணம் பிறந்ததே ; 

என்னும் பாக்களிற் குறிப்பித்தபடி நிருவாணம் 
த்சகாரி யத்திற்கேது வாயது மகாவாக்கிய உபதேசமாம் 
தத்துவரூபம் , தத்வ தரிசனம் , தத்துவசுத்தி , ஆத்மரூபம் ,, 
ஆத்ம தரிசனம் , ஆத்மஈத்தி , சிவரூபம் , சிவதரிசனம் , சிவ 
யோகம் , சிவபோகம் என்பன தசகாரியமாம் . 

தத்துவருபம் 


பூதமுதல் நாததத்துவமீறா யுள்ளனவெல்லாம் நாமல்ல 
வென்றறியும் போதம் . 

தத்துவதரிசனம்- 


தத்துவம்சடம் , சடம் நம்மையறியாதுநாம் சித்துருவென்ற 
றியும் போதம் . 


நாம் சித்துரு வென்று தெரியவொட்டாமல் மறை 

ரைத்த 
திந்தத்தத்துவ மென்றறியும் போதம் . 


H4 


ஷடாந்த ஈமாச தரன்மார்க்க தீபிகை, 


ஆத்மரூபம் - 
ஆணவ நீங்கி என்று பரமாசாரிய ளருளால் தன்னையடைதல் . 

ஆத்மதரிசனம் - 
ராசித்துரு வென்று மகிழ்தல் 


11 


தனக்கெனச்செய லொன் நின் P ஈசனருளையடைதல் , 

சிவருபம் 
எங்குஞ் சிவமாகத்தரி சித்தல் 

சிவதரிசனம் - 
உயிரானந்திப்பு . 

சிவயோகம் 
அள்ளிய நில்லா தெல்லாந்தானாக யோகஞ்செய்வது 

சிவபோகம் . 
சிவத்தோட , து விதமாகின்றது . 

திருவருட்பா . 
ஆறெனுமந்தங்களாகியன்றாகு மாம்பலத்தாடல் செய் . 
யானந்த சித்தர் , தேற்றிவாகிச்சிவானுபவத்தேசின் மயமாய் 
நான் றிளைக்கின்ற போது , மாறகல் வாழ்வினில் வாழ்கின்ற 
பெண்ணேவல்லவணீயேபிம் மாநிலைமேலேயேறினை யென்கி 
ன்றாரென்னடியம்மா வென்கைபிடிக்கின்றாரென்னடியம்மா , 


கண்கலந்த கணவரெனைக்கைகலந்த தருணங் , கண்டறி 
யேனெனையுமென் சுரணங்க டனைபு , 

பெண்கலந் தபோக 


உ அ 

ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்க தீபிகை . 
மெலாஞ்சிவபோகந்தனி லோறிரையளவென்று தைக்கின்ற 
மறையளவின்றறிந்தேன் . விண்கலந்ததிருவாளருயிர் கலந் 
ததருணம் , வினைத்துயர் தீர்ந்தடைந்த சுகானைத் திடுந் தோ 
றெல்லாம் , உண்கலந் தவானந்தப் பெரும் போக மப்போ 
துற்றதென வெனைவிழுங்கக் கற்று துகாண் டோழி : 


கேவலாத்துவிதம் . 


திருவருட்பா, 


சுத்தவேதாந்தமவுனமோ ) எதுக த்தசித்தராசாசியமோ, 
நித்தநாதாந்த நிலைய நுபடி மோதிகழ் பிரபடியின்மேன்மு 
டிபோ , புத்தமுதனைய சமரசத்ததுவோ பொருளிய எறிந் 
திலமெனவே , அத்தகையுணர்தோருரைத்துறை- தேத்து 
மருட்பெருஞ் ஜோதியென்ன சே , 


திருமந்திரம் , 


நூலுஞ்சிகையுமுணரார் நின்மூடாகள் 
நூலதுவேதாந்த நுண்சிகை ஞானமாம் 
பாலொன்று மந்தணர் பார்ப்பார்பரமுயி 
ரோரொன்றி ரண் டினிலோங்கார மோதியே. 


சக 


யறிவுக்கறிவல்ல தாதாரமில்லை 
யறிவேயறிவை யறிகின்றதென்றிட் 
டரைகின்றனமறை யீறுகடாமே . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை . 


என் லும்பாக்களிற் குறிப்பித்தவாறுள்ள அறிவு 
திருக்கெனவும் அறியாமை திரிசிய மெனவுங்கூறப்படும் . 
இறை யெனவும் பிரமமெனவும் , தஸ்மரணை யெனவுஞ், சிவ 
மெனவுங் கூறப்படும் . அப்பிரமத்தினிடத்தில் திரிபதார்த்தம் 
தமக் கெனவடி வமின்றியிருத்தலின் அவைதோற்றல்மாத் 
திர முடையனவாம் . ஆகவேபிரமம் கசாதிமுதலியன வின் 
றியதாம் . அவள் றுள் சவகதமென்னுமிறு திபல்வேறு அவயவ 
வடிவமாம் , விசாதிகமாகியடுபிருதிவி தத்துவ முதல் நாத 
தத்துவ மீறபுள்ளவையாம் , சுசாதிகமாகிய முதல் தன்னைப் 
போல்மற்றொன் றிருத்தலாம் , இப்பேதங்களற்றுச்சாமானிய 
விசேடனங்கட்கு அதிஷ்டான மாகவும் உபாதான மாகவும் . 
நிர்விகாரமாகவு முள்ளது பிரமமென்றுணர்தல் வேண்டும் , 
அப்பிரமம் சத்து , சித்து , ஆனந்தம் , நித்தியம் பூரணமென் 
னுமைந்திலக் கணத்தைபுடையது இவ்வைந்திலக்கணங்களுக் 
குமுறணாக வுள்ளன அசத்து , சடம் , துக்கம் , அடுத்தம் , கண் 
ட மென்பன வாம் , சத்துமூன்றும் , சீவன் , ஈசன் , கூடஸ்தன் , 
பிரமம் எனநான்குசித்தும் , விடயம் , பிரமம் , வாசனை , முக் 
கியம் , ரிசம் , ஆன்மா , அத்துவிதம் , வித்தையென யெண்வி 
தவானந்தமும் பிராக்பாவம் , பிரதொம்ஸாபாவம் , அன்னி 
யொன்னியாபாவம் , அத்தியந் தபாவமெனு நான் கபாவமும் , 
காலம் தேசம் , வஸ்துவெனு மூன்று பரிச்சேதமின்றிய 
பூரணமென்னும் வியவகாரிகத்தில் விகாரப் படுவனவாம் 
இவற்றிற் கேது அறியாமையாகிய திரிசியமாம் . அது பிர 
மத்தின் கற்பிதசத்தி 


க ) 


ஷடாந்த சமரச த்தசன்மார்க்க தீபி , க . 


ரோபமாகவு முபாதேய மாகவும் விகாரமாகவும் 
உள்னதறியாமையாகிய அதுபிரமத்தின் சாத்தி அசத்து , சடம் 
துக்கம் அநித்தம் கண்டமென்னு மிலக்கணமுடையதாம் 
மேலும் பின்னம் , அபின்னம் , பின்னாபின்னம் , சாத்து , அச 
த்து , சதசத்து , அவயவம் , நிரவயவம் , அவயவநிரவயமாய் 
அநிர்வாச்சியமுமாம் - அவசரபேதத்தால் துச்சம் , அநிர்வா 
ச்சியம் , நத்தமென்றும் , தமம் , மாயை , மோகம் , அவித்தை , 
பொய்யுருவியென்றும் சொல்லப்படும் . அதுசங்கோசவிகா 
சதரு மத்தினால் தனுகரண புனைபோகங்களை கொடுக்குரு 
சதந்தரத்து வமும் * தந்தர ஈனத்து மும் சித்திரட்டாதி 
ற்கு ஒப்பாகச் சுயஞ்சித்திற்கற்பிக்கப்பட்ட சராசரங்கட்குக் 
காரணமாயுமுள்ளது , காரணமாதல் எங்ஙன 

தல் எங்ஙனமெனில் கிளிஞ் 
சலில்லாத வெள்ளியைக்கிளிஞ்சலி லறியாமையானது அதில் 
கற்பித்ததுபோல் , பிரமத்தின் சத்தி ( அறியாமை ) யால் மக 
தத்துவம் , அகங்காரசரதுவம் , அந்தச்கரண சதுஷ்டயம் , 
ஞானேந்திரிய பாகம் , சர்மேந்திரிய பர்சகம் , பிராணப 
ஞ்சகம் , சூக்குமபூகம் , ஸ்தாபூத முதலியன உதித்தள 
வென்க - இ ைவக்கிரம சிருஷ்டியாம் , இவ்வெல்லாம் சொ 
ப்பனவுலகம்போல் ஒருங்கேயுதித்தல் யுகபக் சிருட்டியாம் , 
இவற்றை ஷடுவி தலிங்க தாற்பரியத்தாற் கேட்டும் , யுக்தி , 
தருக்க அனுமானங்களால் சிந்தித்தும் , உபரதிவை ராக் 
கிய ஞானத்தாலும் , மந்தர பரிசபாவ அபாவ மகாயோக 
கூடிவநிதித்தியாசனஞ்செய்தும் ஒழித்தல்வேண்டும் . பரமாசி 
ரியர் அதந்துவாவிருத்தியால் ஸ்தூல தேகமுதல் பிரகிரு 
தியிறுவாய்க்கிடர் ததைரியதி செய்வதாலும், தடத்தலட்சணத் 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை , 


நக் 


தால் பூதமுதல்உலகமிறுவாய்க்கிடந்த நிலைகளைக் காட்டுதலா 
லும் , சொரூபலட்சணத்தால் அச்சிவமே நீ எனஉத்தேசம் 
இலக்கணை பரிட்சைமுகத்தால் காட்டுதலாலும் சர்வதுக்க 
நிவர்த்தி பரமாதந் தவடி வமுத்தியுண்டாகும்- இந்துமத கே 
சத்தால் சிறப்பு வகையால் வெவ்வேறு இலக்கண முடைய 
தாகக் கூறப்படும் தத்துவ மசி மகாவாக்கியத்தின் அருத்த 
பேதத்தால் துவித , விசிட்டாத்துவித, அத்துவித சித்தாந்த 
ங்கள் ஏற்பட்டன . 

திருவருட்பா 
தோன் துவிதா த்விதமாய் விசிட்டாத்துவிதமாய்க் கேவ 
லாத்துவிதமாகிச் , சான்றசுத்தாத்துவிதமாய்ச் சுத்தந்தோ 
யந் தசமரசாத்துவிதமுமாய்த் தன்னையன்றி , யூன்று நிலையே 
றொன்றுமிலதாய்யென்றுமுள்ள தாய் நிரதிசயவுணர்வா வெ 
ல்லா , மீன்றருளுந் தாயாகித் தந்தையாகியெழிற் குருவா 
ய்த் தெய்வமாயிலங்குந்தேவே . 

திருமந்திரம் . 
தொம்பதந்தற்பதந் தோன்று மரிபத 
நம்பியசீவன் பரஞ்சிவனாய்நிற்கு 
மம்பதமேலைச் சொரூபமாவாக்கியஞ் 
செம்பொருளாண்டருள் சீர்நந்திதானே . 
அணுவும்பரமு மசியதத்தேய்ந்து 
கணுவொன் றிலாத சிவமுங்கலந்தா 
ளணையறுபால் தேனமுதெனவின்பத் 
துணையறுவாயுரை யற்றிடத்தோன்றுமே . 


ஈ உ 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை 


விசிட்டாத்துவிதம் . 
சித்தாகிய சீவான்மாக்களிலும் அசித்தாகியபூத பௌ 
திகங்களிலும்பரமான்மா கலந்தேகமாயிருக்கிறான் , அவனை 
வழிபடுக - அவனொருவ னொழிய ஏனையரையும் அவர்பொரு 
காயும் விரும்பாதொழிக எனவும் அருந் தகலியாண குண 
முடைய மரவாசு தேவ சமுகத்திற் சீவர்கள் பரவாசுதேவ 
வடிவமா சிருந்தவனருளாற் பரமானந்தம நுபவிப்ப தென 
வுங் கூறுவது விசிட்டம் , உபஹிதம் , பலக்ஷிதம் சுத்தம் 
எனநால்வகையா மெனக்கூறப்படுகிறது . 
லிசிட்டம்- விசேஷணமுடையது , அதாவது கூடியது . 
குடமுடையது நிலம்என்புழிக்குடம் நிலத்துடன் கூடியிரு 
த்தலின் அதுவிசிட்டமாம் 
உபகிதம்- உபாதியுடன் கூடியது . கடாகாயம் என்புழி 
ஆகாயம் கடோபாதியுடன் கூடியிருத்தலின் அஃது உபகித் 


Loris 


உபலக்ஷிதம்- உபலட்சணத்தாலறியப்படுவது . காகமு 
டைய வீடென்புழிக்காகம் வீட்டிற்குப் லட்சனமாயிருத்த 
லின் அதுஉபலக்ஷிதமாம் . 
சுத்தம் - பிறிதொன்ற னோடும் சம்பந்த மின்றிய ஒன்றன் 
சொரூபம் 

அஃதாவது தன்னளவிலுன்ளது - தன்னளவிலுள்ள 
தெனவே ஒருகாலத்தோடுகூடுதலும் , மற்றொருகாலத்தோடு 
கூடாததும் , ஆகாததென்னுஞ் ஞாபகமும் அஞ்ஞாபகமில் 
லாததொழிதலேசுத்தநிலம் . இங்ஙனமேமாயை , அவித்தை 
அவற்றின் காரியமுதலியவிசேட ணங்கள் ஆன்மாவை விசே 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை , 


டியமாக வைத்துக்கொண்டு பந்தமுத்தி யென்னு மிரண்டை 
யு 10 விவகரிக்கச்செய்துபரமாத்மாவில் கடலில் அலையாதிகள் 
போல் வியாப்பிய மாயிருத்தலாம் . 

சுத்தாத்துவித சித்தாந்தம் . 

திருமந்திரம் , 
பதியும் பாவொடுபாசமுமேலைக் 
கதியும்ப + பாசநீக்கமுங்காட்டி 
மதி தந்தவானந்தமாநந்திகானுந் 
துதி தந்துவைத்தனன்சுத்தசைவத்திலே. 

மேற்குறித்த பாட்டுக்கிணங்கவும் வேதாந்த சித் 
தாந்தத்திற் கூறியபடியும் பதி பாசு பாசங்கள் அனாதி 
யெனவும் , ஆணவம் , மாயை , காமியம் , திரோதை , 
மாமாயை யென்னும் பஞ்சமலங்களும் , இம்மலங்க 

> மறைக்கப்பட்ட அனந்தம்பாக்களும் இப்பாபா 
5 1 , கட்கு முதல்வனாய பதியும் இப்பதியினாற்பஞ்சகிரு 
ததியமும் , உபாதி உடல் இடம்பெயர் உணர்வுபேதங் 
களயெல்லாம் நீக்கிச் சரிதையாதிகளால் வியாபகமா 
கிய பதியில்லியாப்பியமாகிய பாசங்களுடமையாகவும். 
பசுக்கள் அடிமையாகவுங் கொள்வது . 

திருமந்திரம் . 
பதிபசுபாசமெனப்பகர்மூன்றிற் 
பதியினைப்போற்பசுபாசமனாதி 
5 


ஷடாந்த சமாச ஈத்சான்மார்க்க தீபிகை 


பதியினை சசெனறணுகாபயசு பாசம் 
பதியணுகிற்பசுபாசநிலாவே . 


மேற்கூறியபடி பதிய பாச மூன்று மனாதிநித்திய 
மாம் . இவற்றின் உருவம் , சொரூபம் சுபாவம் , விசே 
டம் , வியாத்தி , வியாபகம் , குணம் , வன்னம் , தரிசனம் , 
சுத்தி ஆகியயத்தால் சோதித்தல்வருமாறு : -பதியினது உரு 
வம் ஆனந்தமெனவும் , சொரூபம் இச்சாசத்தி , கிரியாசத்தி , 
ஞானாசத்தியெனவும் , இவ்வானந்தத்தையே பரையெனவும் , 
இப்பரையையே அசிபத முக்கியார்த்தனாகிய சிவனைவிட்டு 
நீங்காத பராசத்தியெனப்படும் . பரையின் சுபாவமே பரனு 
க்கு இச்சாஞானக்கிரியையென்னும் பேதங்கக்கொடுப்பி 
ப்பதுமாம் .இவற்றில் சுத்தமாயை யென்பது நின்மலவடிவ 
மாம் . இது ஓங்காரமுதலாய் முப்பத்தொரு பேதமாய் விரி 
யும் அவையாவன குண்டலி , பரம் , பிரமம் , வைந்துவம் , 
மாயேயம் மாயை ,விந்து ,சிவம் , நாதம் ,பிரணவம் ,பேரொளி, 
சுத்தவித்தையாதி , தனுக ரண புவனபோகமாதி சூக்குமை , 
பைசந்தி , மத்திமை , எவகரி , நிவர்த்திகலையாதி முதலி 
யனவாம . இதன் வியாபகம் வாக்குகளாயும் , அக்ஷரங்க 
ளாயும் , ஆன்மாவிற்கு அறிவித்துநிற்பது , இதன்விசேடம் 
சகளநிட்களவடிவமாம , பிரம விட்டுணு உருத்திர மஹோர 
சதாசிவமெனும் பஞ்சமூர்த்தமாகிய தொழிற்குக் 
ணமாம் . 


அசுத்தமாயையாவது : - நாசமில்லாததாய் சகலசகத்தி 
ற்கும் காரணமாய் சடமாய் வியாபகமாய்ப் பரிக்கிரகசத்தி 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


யாய் ஆன்மாக்களின் , தனுகாணபுவன போகமாய் மலங்களி 
லொன்றாயிருப்பது , 


அனாதிமலத்தால் கட்டுண்ட அனாதி பசுவியாத்தியாகிய 
சீவனைச்சகல கேவலத்தினின்று நீக்குதலும் , இருவினையொ 
பபு மலபரிபாகம் வாய்க்கப்பெறுதலும் பராபரை என்னும் 
அருட்சத்தியின் சார்பாலாகுமென்பது சுத்தசித்தாந்தமாம் . 
இச்சுத்தத்தில் சுத்தமே சிவமெனவும் , சத்தத்திற்கேவலம் 
உபசாந்தம் பெறுதலெனவும் , சுத்த சகலந் துரியவிலாசமாத 
லெனவுங்கூறுவது . 

ஆன்மாக்கள் ஆணவமலத்தால் தன்னையும் சிவனையும் 
அறியாது கிடத்தலைக் கருணைமேலீட்டால் சிவன் பஞ்சகி 
ருத்தியலீலைகள திருவிளயாட்டாகத் , தனுக ரணபுவனபோ 
கமாக மாயை விரித்து ஆன்மாக்களை மாயாவுடலில் விடு 
த்துப்பக்குவம் வருவித்து ஆன்மப்பிரகாசம் விளங்கவிளக்கி 
யருளும் மெய்ப்பொருளுண்மையைக் காமிகாதி சிவாகமங்க 
ளிற் கூறுவதே சுத்தசித்தாந்தமாம் , 


வேதாந்த போதாந்த நாதாந்த யோகாந்த கலாந்த 
மென்னுஞ் ஷடாந் தங்கள் தத்துவநிக்ரக வாயிலாகக் 
கடவுணிலை முதலிய புருஷாாததமடைவதற்கு நிமித்த 
காரணமாயுள்ளவையாம் . இவ்வெல்லா மதசன் மார்க் 
கத்திற் கூறப்படுவனவாம் , இவையனைத்தும் சுத்தசன் 
மார்கானுப்வலேச சித்தி பேதங்களெனவும் கூறுப . 

வகுணத்தின் இலட்சியார்தத்தாலாயபயன் . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை 


இச்சமய மதசன்மார்க்கத்திலடங்கியது தத்துவ நிக்ர 
கமுங் கடவுள் நிலையுமாம் . சாகாக்கல்வியும் ஏமசித்தி 
யுஞ் சுத்தசன் மார்க்கத்தில் கூறப்படும் . 


திருவருட்பா. 


,, அறங்குலவு தோழியிங்கே நீயுரைத்தவார்த்தை 

யறிவறியார்வார்த்தையெதனாலெனிலிம்மொழிகேள் 
உறங்குவதும்விழிப்பதுபின்னுண்ணுவதும்மிறத்த 

லுறுவதுடன் பிறத்தல்பலபெறுவதுமாயுழலும் 
மறங்குலவுமணுக்கள் பலர்செய்தவிரதத்தால் 
மதத்தலைமைபதத்தலைமைவாய்த்தன ரங்கவர்பால் 
இறங்கலிலென்பேசுதலாலென்பயனோ நடஞ்செய் 
றைவரடி புகழ்பேசியிருக்கின்றேன்யானே . 
என்று கூறுவதறிக . 

சுத்தசன்மார்க்கம் . 


திருவருட்பா, 
<< சுத்தபரமுதல்நான்கு மவற்றுறுநன் னான்குந் தூய 
வொளிவடிவாகத்துலங்குமொளியளித்தே , நித்தபரம்பரநடு 
வாய்முதலாயந் தமாய் நீடியவோர் பெருநிலை மேலாடிய பே 
ரொளியே , வித்தமுறுஞ்சுத்தபரலோகாண்டமனைத்தும் விள 
க்கமுறச்சுடர்பரப்பி விளங்குகின்றசுடரே , சத்தியஞானான 
ந்தச்சித்தர் புகழ்பொதுவில் தனித்தநடத்தரசேயென் சாற்று 
மணிந் தருளே : -- 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


சுத்தசன்மார்க்கச்சுகத்தனி வெளியெனு 
மத்தகைச்சிற்சபை யருட்பெருஞ்சோதி 


திருமந்திரம் . 


சுத்தத்திற் சுத்தமேதொல்சி வமா குசுல் 
சுத்தத்திற்கேவலந்தொல்லுபசாந்தமாஞ் 
சுத்தசகலந்துரியவிலாசமாஞ் 
+ த்தத்திலிம்மூன்றுஞ்சொல்லலுமாமே : -- 
சுடருநவோங்கிய வொள்ளொளியாங்கே 
படருறுகாட்சிப்பகலவனீச 
னடருறுமாயையினாலிருள் வீசி 
ஓடலுறு ஞானத்துறவியனாமே : -- 
ஒளியையொளிசெய்துவோமென்றெழுப்பி 
வளியைவளிசெய்துவாய்த்திடவாங்கி 
வெளியை வெளிசெய்து மேலெழவைத்துத் 
தெளியத்தெளியுஞ் சிவபதந் தானே . - 

மேற்குறித்த பாக்களிற் குறிப்பித்துக் கூறியவாறு 
சத்தத்திலக்கணம் வருமாறு : 

சுத்தம் - ஒன்று மல்லாதது ,அதுபிரகாசம் உட்டணஞ் 
சோபையென்னு முக்குணத்தையு முடைய சூரியனைப்போ 
லருள் பரை யானந்த மென்னு மூன் றிலக்கணத்தை யுடை 
யது . ஒளி , சோபை , பிரகாசமெனு மூன்றனுள் பிரகாசம் 
காரணம். சோபை காரியகாரணம் அக்நிகாரியம் . காரிய 


ஈ அ 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை , 


அக்நி பிரகாசமத்தியில் கடவுளின் காரியமாய் அதிதூரத்திலிரு 
க்கிற விருளாகிய வஞ்ஞானாதிகளைப்போக்கி ஆன்மஅதுபவ 
த் த வருவிப்பதாம் , ஜீவர்க ளிருளில் மயக்கமுற்றிருந்து 
விளக்கொளிகண்ட வக்கணமே வதன்மய மாவதுபோல் 
கடவுளின் சோபையைக் கண்டவுடன் பஞ்சகிருத்தியங்க 
ளூஞ்செய்ய அதிகாரிகளாவா என்பது சுத்தசன் மார்ச்க 
வாச்சியார்த்தம் , 

கடவுள் பிரகாசமெங்கு முள்ளதா லெந்த விடத்தில் 
ஜீவர்கள் கொம்புலை விடுத்து விசாரஞ செய்கிறார்களோ 
அந்தவிடத்தில் கடவுள் அவரதுகா ரண வுருவமாகிய பிரகா 
சத்தில் நின்று காரியவுருவமாகிய ஒளிவடிவாய்த் தோன்றி 
யனுக்கிரகிப்பது சுபாவம் என்பது சுத்தசன்மார்க்க எட்சி 
யார்த்தம் , இதற்குப் பிரமாணம் துருஈசுன்னத்தை மஞ்ச 
ளில் நனைந்து அதிக நீளமுள்ள நூல் மேற்படிசுன்னத்தி 
லொரு முனையைக்காட்ட நூன் முழுவதும் சிகப்பாய் விடு 
லதுபோலாம் . இச்சுத்தசன்மார்க்க . மூவகையாம் . அவை 
பூர்வம் , உத்தரம் , பூர்வஉத்தரோத்தரங்கள் , 

பூர்வம் - தலை பூர்வ சம்பந்தத்தால் பெற்ற பெயர் 
அது பூர்வஞானமெனும் நெற்றிக்கண்ணால் பார்த்தல் , 

உத்தரம் - கால் புருய நடுக்கண்ணால் பார்த்தல் அது நெ 
ற்றியின் மத்தியிலிருப்பது . 

பூர்வம் - சிருட்டி , திதி , சம்மாரம் . திரோபவம் , 
அநுக்கிரக மென்னும் பஞ்சகிருத்தியங்கட்குங், கர்த் 


ஷடாந்த சமச சுத்தசன்மார்க்க தீபிகை 


தாவாக வழங்கி வருகிற பிரமா , விஷ்ணு , ருத்திரன் 
மயேசுரன் , சதாசிவனென் னுந் தத்துவங்களில் சிருஷ் 
டியில் திதி , சிருட்டியில்சம்மாரம் , சிருஷ்டியில் திரோ 
பவம் , சிருட்டியில் அருக்கிரகம் என ஐந்தைந்தாக 
ஜிரிந்த தத்துவம் இருபத்தைந்தாம் , அவற்றை அறு 
பத்து நாலாயிரத்தில் பெருக்கிய காலமெவ்வளவோ 
அவ்வளவு காலபரியந்தம் சுத்ததேகி மகா சதாசிவாது 
பவத்தைப் பெற்றிருப்பர் . சுத்ததேகியாக விருக்கும் 
வருஷத்தொகை மொத்தம் ஒருகோடி அறுபதுலட்ச 
மாம் . இச்சுத்ததேகியால் குறிக்கப்பட்டமார்க்கம் உத் 


தாம் . 


உத்தரம் சத்மார்க்கம் . சத்தென்பதன் பரிபாஷைப் 
பொருள் அங் , சிங் , வர் , பங் , அம , விந்து , நாதம் , 
சிவ , வசி , ஓம் , ஹரி , ஹர , சத்து , சித்து , ஆனந்தம் 
நித்தியம் , பூரணம் , ஏகம் , பரப்பிரமம் நிதானம் , சாந் 
தம் , சத்தியம் ; ஜோதி , சிவாய சிவாயநம , நமசிவய , 
அ , ஈ ஊ , ஐ , நராயணாயநம?, சிவோகம் , சோகம் , 
முதலிய சமய மதங்களில் குறிக்கப்பட்ட மந்தர தந் 
தர இரகசிய , வாசக வாக்கிய , வசன , அக்ஷரதத்துவ 
முதலியவைகளாம் இவைசுத்தத்தின் வாச்சியார்த்தம் . 

பூர்வ உத்தரோத்தங்கள் , பாவனாதீதம் , குணா தீ 
தம் , வாச்சியாதீதம் இலட்சியா தீதம் என்பவைாம் . 
இவைசந்தததின்லட்சியார்த்தம் . அவையிந்து ஆன்மா , 
நாதம் பரமாத்மாவாம், நாதத்தோமில் பித்து சேர்ந்தால் 


ஷடாந்த சமரச சுத்தரன மார்க்க தீபிகை 


ன ஈ . 


பிந்துசத்தியாயும் காதர் சிவமுமாகின்றன . இது பிந் 
துவுக்கு உத்தரக்யாயம் . பூர்வ நியாயமாவது எல்லாத் 
தத்துவங்கட்கும புறத்து மகத்தும் அகப்புறத்தும் 
பரப்புறத்தும விளங்கித் தத்துவங்களைத் தன்வசப்படு 
த்தியுந் தொழில்களச் செய்வித்துந் தனித்துந் தன் 
னோடு தத்துவங்களைச் சேர்க்கிறபடியால் பிந்து சத்த 
னாபுந் தத்துவங்கள் சத்தியாயு மிருக்கும் . இவ்விரண் 
ஞெ ஈத்தம் , சிதம்பரம் விண்ணென பூர்வோத்தரத் 
தில் வழங்கப்படுகின்றன . அவற்றின் விளக்கம் வருமாறு 
பிந்து சூரியப்பிரகாசம்போல் பிரகாசிப்பது , நாதம் 
சத்தம் இவ்விரண்டும் வாச்சியலட்சியமாய்ப்பரவிந்து , 
பரநாத , அபரவிந்து , அபரநாத , திக்கிராந்த , அதிக்கிரா 
ந்தமென்னும் பிரகாசங்களும் , ஸ்தூல சூக்கும காரண 
மகாகாரண , 

சாத்தி , கலாகம் , மகந்தம் , கவி 
ந்தம் , விந்தம் , மகதம் , மகாவிண் , மகாப்பிரணவம் , 
விந்து , நாதம் , பரை , சிவம் அருளென்னும் விண்ணின் 
வியாபக வியாபபியங்களுஞ் சாதாரண அசாதாரண 


பிரணவ , 


காரண மாவனவாம் . 


திருவருட்பா . 


மண்முதலாந்தத்துவத்திற்றன்மைபலகோடிவயங்கு 
சத்திக்கூட்டத்தால் வந்தனவோரனந்தம் , பண்ணுறு மத்தி 
ண்மையுளே திண்மையொரு கோடி பலித்தசத்திக் கூட்டத் 
தாற் பணித்தனவோரனந்தம் , எண்ணுறு மித்திண்மைகளு 


ஷடாந்த சம ச சுத்தசன் மார்க்க தீபிகை, 


மிவற்றினது விகற்பமெல்லாம் தனித்தனிநின் றிலங்கநிலை 
புரிந்தே , விண்ணென்னும்படியவற்றிற்கலந் துகலவாதுவிலை. 
யாடு மடிப்பெருமைவிளம்புவதார்தோழி . 

( 4 விண்ணிடத்தமுதென்முப்பூவிரிய வதிலொருபூவிரிய 
வதின் மற்றொருபூவிரிந் திடலிவ்வைம்பூக் , கண்ணிடத்தேபிறி 
தொருபூ கண்மலரவதிலேகட்டவிழ வேறொருபூவிட்டவெழு 
பூவும் , பெண்ணிடத்தேநான்காகியாணிடத்தேமூன்றாய்ப்பிரி 
விலவாய்ப பிரிவளவாய்ப பிறங்கியுடல்க ரணம் , நண்ணிடத் 
தேர்ந்தியற்றியதில் நடுநின்றுவிளங்கும் நல்லதிருவடிப்பெ 
ருமை சொல்லுவதார்தோழி . 

விண் -சிதாசத்தில் முதலில் சிற்சபை , பொற்சபை ,சுத் 
ஞானசபை யெனுமூன்று பூவிரிய அவற்றின்பிரகாசத்தால் 
ஷடாந் தவநுபவத்தை அசாதாரணகாரணமாகவுடைய சம்பு 
விபு பட்சங்களின் பக்க கருமசிருட்டிகளால் மற்றொருபூவிரி 
ந்தது . அதுகாரிய அக்தி பிரகாசமாம் . இப்பிரகாசத்தால் 
அண்டத்தில் சோமசூரிய அக்குபிரகாசமுண்டாயின . பிண் 
டத்தில் மனம் ஜீவன் ஆன்ம ஒளியின் சையோகமுண்டாயி 
ற்று அதுசாமானிய சம்பந்த முற்றுச் சப்ததாதுவாய்ச் சிரு 
ட்டிக்குக்காரணமாயது . இச்சிருட்டி சாமானிய விசேடணத் 
தாற் ஜாலதேகங்கட்கு எலும்பு , மச்சை , இரத்தம் , தோல் , 
மாம்சம் , மேதை , சுக்கிலம் என்னுந் தாதுக்கள் பெண்ணி 
டத்தேநான்காகி ஆணிடத்தேமூன்றாய் பெண்பாகத்தில்கலை 
நான்கு ஆண்பாகத்தில் கலைமூன்று ஆக ஏழுங்கூடி ( அஃதா 

6 


ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்க தீபிகை, 


வது பெண்ணிடத்தில்நான்கு பிருதுவி , அப்பு , தேயு , வாயு 
வென்னுஞ் சூரிய சந்திர அக்ரி இயமானனென்னு முயி 
ரோடு சேர்ந்து சுரோணிதமாய் ; ஆணிடத்தில் ஆகாசம் , 
பிரகிருதி , ஆன்மவுணர்ச்சி ஆகமூன்றும் ஒருமித்துச் சுக்கில 
மாய் அறிவு சத்தி வித்து என்னும் பாகத்தோடு தடித்து 
ஓர்மணியா ) யிருத்தல் . இது ஆன்மா , சீவன் , கரணம் ,இந்தி 
ரியங்களோடு சையோகசம்பந்தமாய் , பிரமாதா , பிரமாணம் 
பிரமிதி , பிரமேயமென்னும் பிரமாசகூடஸ்த சீவசேதனங் 
களை வியாபகவிளக்கத்தாற் கூட்டியும்பிரித்தும் நடுநின்றும் 
விளங்கும் . ஆதலின் தடத்த சொரூபலட்சணங்களை உரைத் 
தற்கும் கேட்பதற்கும் எழுதுதற்கும் ஒண்ணாதென்பது 
சுத்தசன்மார்க்க பூர்வஉத்தரோத்தரங்கள் : 

சமவாயசம்பந்தசமரசம் : 
சமரசம் - எல்லாவந் தங்களினது அந்தமுந் தனக்குப் பூர் 
வமாக்கித்தான் உத்தரத்தினின்றும் மருவியது ,இதற்குரி 
யம் விந்துபரவிந்துவென்னு மிரண்டையு மறுக்கச் சுத்தவி 
ந்து வந்தது போலும் , சிவம் பரசிவமென்னு மிரண்டை 

டயு 
மறுக்கச் சுத்தசிவம் வந்தது போலும் , சன்மார்க்கஞ் சிவசன் 
மார்க்கமென்பவற்றை மறுக்கச் சுத்தசன்மார்க்கம் வந்தது . 
இதுஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்கமெனக் கூறப்படும் , 
சமயசன்மார்க்கம் மதசன் மார்க்கம் மென்பவற்றுளடங்கிய 
சன்மார்க்க மனந்தம் , அவற்றிற்சமய சன்மார்க்கம் முப்பத் 
தாறு அவற்றைவிரிக்க ஆறுகோடியாம் . ஆறுகோடி மந்திர 
ங்களுஞ் சமயமதங்களாகக்கூறுப . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


ச . 


சாமானியவிசேடசமரசம் : - ஒன்று பலவாகச் சமயமத 
ங்களில் வழங்குகிற கருத்தர்கள் , மூர்த்திகள் , ஈசுரன் , பிர 
மம் , சிவ முதலிய தத்துவங்கள் காலப்பிரமாணபரியந்த 
மிருப்பதேயொழிய வதற்குமேலிரா . அதுபோல்ஷடாந்த 
வனுபவங்கள் ஒன்றானாலும் காலம் இடம் முதலியவற்றால் 
வேறுபடும் . வேதாந்தசித்தாந்தமென்னுமிரண்டில் வேதாந் 
தத்தில் போதாந்தயோகாந்தமும் , சித்தாந்தத்தில் நாதாந்த 
கலாந்தமுமடங்கி வேதாந்தசித்தாந்தமென மருவியது . இவை 
களின் விசேடம் ஏகம் அனேகம் . அஃதாவது சமயத்தில் 
சிவம் , ஏகம் பிரமம் , அனேகம் , மதத்தில் பிரமம்ஏகம் பாவி 
ந்து பரநாதம் அனேகம் சமயாதீதத்தில் பிரமம் முதல் சுத் 
தப்பிரமம்வரையில் அனேகமென்றுகூறுப . சாதாரணபாக 
த்தில் கடவுள் ஏகம் சீவர்கள் அனேகம் , சுத்தசன் மார்க்கத் 
தில் கடவுள் ஏகம் சுத்தமாதி தேகத்தைப்பெற்ற ஞானிகள் 
அனேகம் , 


சமரசதர்மம் அருள்வெளி: -- தர்மம் என்பது ஜீவதர்மம் 
குலதர்மம் சாத்திரதர்மமாம் . இவற்றின்உண்மை ஆன்மா 
வின் தன்மையாம் . தன்மை - ஆன் மாவின்சுபாவம் , சுபாவம் 
ஆன்மாவி னியற்கை குணம் . இயற்கை குணம் தயை , தயை 
என்பது அருட்சத்தி . இதனை விருஷபமென்றும் , அதன்றன் 
மையென்றும் , அனாதி இயற்கையென்றும் பரஞானமென் 
றும் , பூரணநிட்டையென்றும் , அகர உகரமென்றும் , அரு 
ணடனமென்றும் , ஆன்மநெகிழ்ச்சியென்றும் , ஆன்ம அசை 


ஷடாந்த சமா சுத்தசன்மார்க்க தீபிகை 


வென்றும் அருள்வெளியென்றும் கூறு , இவ்வருள் வெளி 
யின் தருமத்தால் அசாதாரண காரணயிண்ட வுடலிலிருக் 
கிற அண்டத்தில் ஆன்மா சிற்றணுவ லொடஸ்தானத்தில் 
கோடி - சூரியப் பிரகாசமுடையதாம் , இருப்பிடம் கால்பாகம் 
பொன்மைமுக்கால் பாகம் , சுத்தவெண்மை கலந் தவண்ணம் 
கால்பாகம் நெற்றியில் ஆன்மளிளச்சமுன்வது .இதனைப் பிந்து 
அறிவு , பாலம் , முச்சுடர் , முப்பாழ் , நெற்றிகண் , கபாடள் 
தானம் , சாபாத்துவாரம் , மசமேருகிரி , புருவமத்திமூலமே 
னக்கூறுப . இவ்வாறு கூடியது ஷடாந்தசன்மார்க்கமெனுஞ 

சன் மாாக்கமெனும் பொற்ரர ப , சுத்த 
சன்மார்க்கமெனுஞ ஞா சபை . அஃதாவது ஆன்மபிரசா 
சமாம். அயிரகாசத்துக்குள்ளிருக்கும் பிரகாசமேகடவுள . 
அதனுள்ளொளியி னடைவு நடனம் . ஆன்மப்பிரகாசத்தை 
மறைக்க மாயாசத்திகளாகிய எழுதிரையுண்டு அவைகறுப்பு , 
நீலம் , பசசை , சிகப்பு , பொன்மை , வெண்மை , கலப்பாம் 
அவை முறையே மாமாயா 

யே மாமாயா , மாயா , கிரியா , பரா , இரசா , 
ஞானா, ஆதி ஆகிய சத்திகள் . இச்சதிகளின் நீச்சமே திரை 
நீக்க மென்னபபடும் . இத்திரைநீக்கத்தால் * சமாதி மூன் 
றுஞ சித்தி . சுத்தயாதின் மூன் றின் விபரம் , 


சிற்சபை , 


சமரச 


சு வர்ணதேகம் , பிரணவதேகம் , ஞானதேகம் 


சுவர்ணதேகம் - அனுபாமாணுபட்ச காரியரூப பரத் 
துவ பர அறிவு . 


ஷடாந்த சமரச ாக்சசன்மார்க்க தீபிகை. 


சரு 


பிரணவதேகம் - சம்புபிரகிருதிபட்ச காரிய காரணரூபா 
பாம் பரத்துவ பரம்பர அறிவு . 


ஞானதேகம் - விபுபட்ச காரண ருபபராபரத்துவ பரா 
பாஅறிவு . 


இம்மூன்றும்பொன்னின் வண்ணம் . பதினாறு முதல் நாற் 
நெட்டு மாற்றுக்கடந் தமாற்று , பன்னிரண்டு வயாடையதும் 
சாகாக்கால் அனுபவத்தைப்பெற்று ஐந்து முதல் எட்டு வரை 
யில் சப்தமய தெரிசனச்தால் பிணிமூப்பின்மையும் நரை 
திரை உரைபடாததும் மலம்சல பின்மையும் , ஆகாரம் , நித் 
திரை, வேர்வை , தாகம் , சாயை 
தாகம் , சாயை ரோமம் வள் 

ராமம் வளர்ச்சி தாழ்ச்சி , 
முதலியவை இல்லாமை புமாம் ; தேகாகோற்றி "புந தோற்றா 
மலுமாயது . 


சமரசானுபவம் - அனுப்பட்ச பரமாணுபட்சத்தில் வி 
ந்து பரவிந்து ஈதமாயை கடந்தது ; பரநாதம் சுத்த மகா 
மாயை கடந்தர பவபேதம் , சம் பட்சத்தில் பிரமன் விஷ்ணு 
உருத்திரன் , மயேசுரன் , சதாசிவன் விந்து நாதம் ,பரவிந்து , 
பரநாதமட்டுமுள்ள அநுபவபேதம் ; பிரமன் விஷ்ணு , சுத்த 
மகாமாயை கடந்தஞானானுபவபேதம் , உருத்திரன் 
பவபேதம் , மயேசுரன் ஆனந்தனுபவபேதம் , சதாசிவன் சத் 
தனுபவம் , விந்து சிதானந்தனூபவம் , நாதம் சதானந்தனு 
பவம் , பரவிந்து சச்சிதானந்தனுபலம் , பரநாதம் சிவாநுப 
வமாம் : 


சித்தனு 


ஷடாந்த சமரச தத்தசன் மார்ச்சு தீபிகை . 


சமரசானுபவசித்திபேதம் . 

காமசித்தி, யோகசித்தி , ஞானசித்தி . 
காமசித்தி அணிமா , லகிமா , மகிமா பிராத்தி , கரிமா , 
பிரசாமியம் , ஈசத்துவம் , வசிய துவம் .. 


யோகசித்தி அஷ்டாங்கயோகசாதனத்தால் அறுபது 
நான்கு சித்திகளுந தன் சுதந்தரத்தில் நடத்துதல் , அன ன 
பிராணகற்ப சேகர்தாலும் , சங்கற்ப குளிகையினாலுமாம் . 
பராபரமார்க்கிகளால் பிரமகால வளவை குறித்தசித்திகா 

திகாலம் 
பன்னிரண்டு வருஷமுதல் நூற்றெட்டு வருஷத்திற்குள்ளாக 
அனேக விசித்திரங்களை நடத்துவதாம் . 


ஞானசித்தி அறிவு நூன்முடிபாகிய ஈச்தசன்மார்க்க 
ஞானான நுபவம் . அறுபத்துநாலா.பிரஞ் சத்தியுந் தன்சு தருக 
ரத்தில் நடத்துகிற சர்வமகாசிச்தியாம் . இரசவாதம் , பரிசு 
வாதம் , தூம்பரவாதப் , தாது வாதம் , உபரசவாதம் , வாக்கு 
வாதம் , அக்ஷரவாதம் , சங்கற்பவாதம் , மந்தரவாதம் , தரு 

ரவாதம் , புரீஷிகவாதம் , தூளனவாதம் . வாயுபிரேரகவா 
தம் , தேவாங்கவாதம் என்பனவற்றால் மகாசித்தி சம்பவிக் 
கும் , இவை ஒளஷதி சம்பந்தத்தாலும் குருசம்பந்தத்தா 
லும் , எழுத்துக்கள் சம்பந்தத்தாலும் , தியான யோகசம்பந்தா 
தாலும் , மலமூத்திரசம்பந்தத்தாலும் , பாததூளிகைச் 

கைசம்பந் 
தத்தாலும் , சுவாசசம்பந்தத்தாலும், மூலதாது , சீவதாது , 
சீவ , தாது மூலசம்பந்தத்தாலும் , உபாசனாசம்பந்தத்தாலும் , 


ஷடாந்த சமரச சுத்தசன் மார்க்க தீபிசை . 


பூததா துசம்பாதததாலும் , சித்திக்கும் . மதசன்மார்க்கத்தில் 
பேதாபேத விலக்கணங்களை வியாசாதிகள் பூரவ உத்தரமீ 
மாஸ்சங்களில் கூறியது போல் சுத்தசன்மார்க்கத்தில் கற்ப 
விகா டா , சங்கற்பத்தால் காமசிததி , யோகசித்தி , ஞானசித்தி 
லேசங்களில் ஞானசித்தியால் கூறுவதாம் . 


சாதாரணசாமானியசங்கற்பம் . கற்பம்கடவுள் இடபவா 
கன ரூடராய் - எகத்தில் எழுந்தருளிக் காட்சி கொடுத்தரு 
ளுங்காலம் , இடபர் என்பதன்பொருள் தருமஸ் வரூபமாம் . 
தருமஸ் வரூபம் தயையாம் . 


சாதாரணவிசேட சங்கற்பம் . இச்சங்கற்பவாதத்தால் 
நினைப்பு மடிப்பு சனன மரணமும் இறந்தாலெழுதலும் முத 
லியவற்றின் நியாயங் கூறப்படும் , நினைப்பு மறப்பே சனன 
மரணம் . நினைப்பென்பது தத்துவக் கூறுபாடு மேலேறிவே 
றொன் றைப்பற்றல் இதுசகலம் , விழிப்புமேலேறல் பிரஞ் 
ஞையோடிருத்தல் என்று கூறப்படும் . மறப்பென்பது தத் 
துவத்தின் ஆவி அதிக்கிரமித்தல்இதுகேவலம் தூக்கம் , கீழ்ச் 
செல்லல் பிரஞ்ஞையில்லாதிருத்தல் என்று கூறப்படும் . ஈண்டு 
கூறியபடி அணுபக்ஷ அபக்குவசிருட்டியில் எழுவகைப்பி 
றப்பாம் . கற்பத்தில் ஐந்துமாதம்வரையில் குழவியாயிருப்பு 
தொன்று , அவயவாதி உற்பத்திகாலம் இரண்டு , பிண்டம் 
வெளிப்படுங்காலம்மூன்று , குழந்தைப்பருவகாலம் நான்கு , 
வாலப்பருவகாலம் ஐந்து , குமாரப்பருவகாலம் ஆறு , விருத் 
தப்பருவகாலம் ஏழு . அன்றியும் மனோவிருத்திகாமம் , வெ 


ச.அ 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


குளி , கடும்பற்றுள்ளம் , மானம் , உவகை . இவற்றையொ 
ழித்தலென ஏழாயிருத்தலின் மனோசங்கற்பங்க ளெல்லாம் 
பிரவிகளாம் . காரணப்பிறப்பு ஏழு , சூட்சமப்பிறப்பு ஏழு 
ஸ்தூலப்பிறபட, எழு , சாக்கிரப்பிறப்பு ஒன்று , சொப்பனப 
பிறப்பு ஒன்று , எழுததிபிறப்பு ஒன்று , சாக்கிரத்தில் சொப 
பனப்பிறப்பு ஒன்று சாக்கிரத்தில் சுழுத்திப்பிறப்பு ஒன்று , 
சொப்பனத்தில் சொபபனப பிறப்பு ஒன்று , சொப்பனத் 
தில் எழுத்தி பிறப்பு ஒன்று என பிறப்புப்பலவகையாம் . 
இப் பிறப்புகளற்று நியதிசயானந்தமா யருள்வடி வாவதே 
சுத்தசன்மார்க்கத்தில் செத்தாரெழுந்தனர் . சுத்தசன்மார் 
க்கஞ் சிறந்தது என்ற தன்பொருளாம் . இஃதன்றியும் செம் 
பிலே இயற்கையாயுள்ள களிம்பு பரிசனவேதிபினால் நிவர்த் 
திக்கக்கூடியதுபோல அணுபக்ஷ அபக்குவ சிருட்டிகளாகிய 
மாயாகாரிய தேகத்தில் வாதபித்த சிலேத்துமத்தால் சிறிய 
பிளிகளும் தத்துவ ஆபாசத்தால் பெரும்பிணிகளும் வாரா 

சுத்த உடம்பாக்கிக் சொல்வது ஒருவாறான சுத்த 
சன்மார்க்கசாதனம் . 


வகை 


சமவாயகரண சம்பந்தசங்கற்பம் . ஒற்றுமை வேற்றுமை 
யுடைய மட்குடத்தைப்போல் சங்கற்பவாதம் பலவாம் . 
சங்கற்பம் , ஐந்துவகைத்தாம் . அவை நிர்விகற்பம் , சவிகற் 
பம் , சங்கற்பம் , விகற்பம் , கற்பம் என்பன . அவற்றுள் 
நிர்விகற்பம் - கடவுள் அறிவு , சவிகற்பம் -அதனது வியாபகம் , 
சங்கற்பம் யாதொன்றிலும் பற்றின்றி சுத்தமாகவிருந் தகா 
லத்தில் தோன்றிய சைவாகிய நினைப்பே முன் அசைவின்றி 


ஷடாந்த சமரச ஈத்தான் மார்க்க தீபிகை, 


அசைந்த அசைவாகிய மேலசைவென்னும் புடைபெயர்ச்சி 
யேக காலத்து மரணமடைய மாட்டோமென்றழுந்தியபிரஞ். 
ஞை . விகற்பம் . - மேற்குறித்தவைகளின் அனுசந்தானம் . 
கற்பம் - பிரமசதா சிவகால அளவை குறித்தல் . 

விசேடநியாயம் . 
சங்கற்பம் - ஆன்மதிருஷ்டி , விகற்பம் - சீவதிருஷ்டி 
யைச் சிந்தித்தல் , கற்பம -பிரமசதாசிவகால அளவை குறித் 
தல் : இக்கற்பம் மஹாகற்பம் , அவாந்தரகற்பம் என இரு 


வகைப்படும் . 


மஹாகற்பம் - மூலப்பகுதியினின்றுண்டாஞ் சிருஷ்டி 
முதல் பிரமாவின் ஆபுள் வரையில் ஏற்பட்டுள்ளகாலம் , அ 
வாந்தரகறபம் -- சதுர்முகப்பிரமனுடைய ஒருநாட்குரியகா 
லம் . இவ்விரண்டுகற்பத்தி னடுவே யொவ்வொரு வொடுக்க 
முண்டாகின்றது . அது நித்திய நைமித்திக பிராகிருதிக ஆத் 
தியந்திகம் எனநாலவகைத்தாம் . இவற்றுள் மரணமே நித்தி 
யப்பிரளயம் , பிரமனுடைய கற்பமுடிவி லுண்டாகின்றல்டுக் 
கமெதுவோ அதுநைமித்திய பிரளயம் , மகத்து வமுதல் வி 
சேட்டரியந்த மொடுக்கத்தை அடைவது பிராகிருதபிரள 
யம் , தத்துவஞானத்தால் யோகிக்குப் பிரமத்தினிடத்திலு 
ண்டாகும் ஒடுக்கம் ஆத்தியந் திகப்பிரளயம் . திருவருட்பிர 
காச வள்ளலார் எல்லாஞ செயவல்ல சித்தர் தம்மை புறு 
ம் போதிறந் தாரெழுவர் , செத்தாரெழுவரென்று கைத் 
தாளம்போடு என்று திருவாய் மலர்ந்தருளிப்பாக்களிற் 
குறிப்பித்தவையெலாம் போகமாந்தர்களுக்குக் காலமுண் 

7 


50 ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை . 
டாக வேயுரைத்தேன் என்றருளியிருத்தலின் திருவருட்பா 
ஆறாவது திருமுறைகளிலுரைத்தவைகளெல்லாம் யோகமா 
ந்தர்க்கேயன்றி மோகமாந்தர்க்கல்ல .இதனைநன்குண ராதார் 
பல பிதற்றியென்பயன் , மோகமாந்தர்கள் நித்தியப் பிரளய 
மாகிய மரணப்பெரும்பிரியால் செல்லும்பிணியாளர்களா 
தலால் இவர்கள் திருவருட்பாவிற்கனதிகாரிகள் . யோகமா 
ந்தர்களென்னும் ஞானநிஷ்டர்களே அதிகாரிகளாவர் . மனி 
த தேகத்தில் பிரமபதம் , விஷ்ணுபதம் , உருத்திரபதம் , ம 
யேசுர பதம் , சதாசிவபத முதலிய பதங்களிருக்கின்றன 
வென்பது யோக நூற்றுணிபாம் . அவை மூலாதாரம் சுவாதி 
ஷ்டானம் முதலியன . ஈசனிருக்குமிடம் கண்டமுதல் உச்சி 
வரையிலாதலின் அதுசுவர்க்க மென்றும் , இயமனிருக்கு மி 
டம் உந்திமுதல்குதபரியந்தமாதலால் அதுநரகமென்றும் கூ 
றப்படுதலின் யோகமாந்தர்கள்யோகசித்திவல்லபத்தால் தா 
ரகயோகத்தில் மேற்படி பதங்களின் மேற்சென்று அமிர் 
தத்தையுண்பதே சாகாத்தலை , வேகாக்கால் , போகாப்புனல் 
என்று கூறப்படும் . இங்கனே மடைவதே இறந் தாரெழுந்த 
னரென்பதன் கருத்தாம் . ஞானசித்தியில் பிரணவவனு -ந் 
தானஞ் செய்யுமிடத்துப் பிரணவமேவில்லும் சீவனே அம் 
பும் பிரமமே குறியாம் . ஞானயோகநாதவுபாசனை பினால் சுத் 
தம் பிரணவம் , ஞானமென் றுந் தேகசித்தியுண்டாம் . 

திருவருட்பா . 
" துரியமலை மேலுளதோர்ஜோதிவளநாடு 
தோன்று மதிலையர்நடஞ்செய்யு மணிவீடு 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


தெரியு மதுகண்டவர்கள் காணிலுயிரோடு 

செத்தவரெழுவாரென் றுகைத்தாளம்போடு. " 
<< ஓங்காரவணைமீதுநானிருந்ததருண 

முவந்தென துமணவாளர் செவர்தவடிவகன்றே 
ஈங்காரப்பளிக்குவடிவெடுத்தெதிரேரின்றா 

ரிருந் தருள்கவெனவெழுந்தேனெழுந்திருப்பதென நீ 
ஆங்கா ரெமொழியென்றாரொழித்தனனப்போது 

நான்றானோவவர்தானோ வறிந்திலன் முன்குறிப்பை 
ஊங்காரவிரண்டுருவமொன்றானோ மாங்கே 

வுரைத்தவ நுபவந்தோழி நிறைந்தபெரு வெளியே . ” 
மேற்கூறிய பாக்களிற் குறிப்பித்த படியாதலே சுத்த 
சன்மார்க்க பயன் என்றுஞ் சாகாக் கல்வியென்றுங் கூறப்ப 
டும் . 

திருவருட்பா . 
இறந்தவர்கள் பலருமிங்கே யெழுகின்ற தருணமிதே 
யென்றுவாய்மை , அறந்தழையவுரைக்கின்ற வார்த்தைக 
ளென்வார்த்தைகளென்றறை கின்றாரால் , மறந்தசிறியேனு 
னுரைக்கவல்லனோ எல்லாஞ் செய்வல்லோயுன் றன் , சிறந் 
ததிருவார்த்தையெனத் தெரிந்திலா விம்மனிதர் மதித்திற 
மை யென்னே . 

செத்தாரையெல்லாந் திரும்ப எழுப்பு தலிங் 
கெத்தால் முடியுமெனிலெம்மவரே - சித்தாம் 
அருட்பெருஞ்சோதியதனால் முடியும் 
தெருட்பெருஞ்சத்தியமீதே 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க கீபிகை , 


ருமந்திரம . 
செத்தார் பெரும்பயனாவது வேதெனில் 
செத்து நீர் சேர்வது சித்தினைக் கூடிடிற் 
செத்தாரிருந்தாற் செகத்திற்றிரி மலஞ் 
செத்தார் சிவமாகியே சித்தர் தாமே . 
சிவயோகிஞானிசிதைந்துடல்விட்டாற் 
றவலோகஞ் சேர்ந்து பின் தான்வந்துகூடிச் 
சிவயோக ஞானத்தாற் சேர்ந்தவர் நிற்பர் 
புவலோகம் போற்றுநற் புண்ணியத் தோரே . 
மேற்கூறிய பாக்களிற் குறித்தபடி குணம்புதைய உயி 
ரடக்கங் கொள்ளுதலும் , மலஞ்சாதலும் , உடல் சிதைந்து 
நசித்தலும் , சீவஈசுர சைதனியங்கள் அஸ்தி பாதி பிரியநா 
மரூபங்களாலும் , சாக்கிர சொப்பனசுழுத்தி துரியம் துரி 
யா தீதம் மூர்ச்சை மரணம் என்னும் அவஸ்தை பேதத்தாலு 
ம் , பல்வேறுபட்டுப்போகின்றமையைஉணராது வீணேஉழல் 
உறக்கநிலையில் அலையும் மோக மாந்தர்கள் கூறும் பொய்ம் 
மைவழக்கையொழித்து, யோகியர் சைவ வைணவ பிரம் 
சௌர சாத்தமுதலிய சமயவாதியர்களாலும் அநுட்டிக்கு 
ம் நாதாநுசந்தான உபாசனையினாலும் தியான யோகங்களின் 
முறையே சொரூப நிட்டையிலும் சகசநிட்டையிலும் காம 
வெகுளி மயக்கம் என்னும்பகையை மறுத்துப் பொறிபுல 
னை வென்று வீடுபேறடைதலும் , அதனைத்தன் குணத்தோடு 
அடங்கியிருக்கின்ற கடவுளுடையசத்தியைப்பார்க்கின்றவர் 
களாகின்றார்கள் என்பது உபநிடத்தமதாராகலின் ஞானம் 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை, 


புதைக்க உயிரடக்கங் கொண்டதெனவும் ; அத்தியான்ம ப 
ரிச்சேதத்தை விட்டுஅதாவது ஜீவன்பஞச மலங்களால் கட் 
டுண்டிருந்த முடியவிழ்தலே மலஞ்சொத்து எனவும் , தற்போ 
தும் இறந்து சிவத்தோடு இரண்டாக்கலத்தலும் , பாவனை 
மாத்திரமாயுள்ள மயக்கவடிவமாகிய கேவலாவத்தையிறத் 
தலும் , விகற்பவடிவாயுள்ள சகலாவத்தை பிறத்தலும் , 
பொதுவடி வாகியபொறிவாயுக்களச்சேர்ந் தசூக்கும் உடம்பு 
அதாவது இலிங்கசரீரம் வேறோர் உலகஞ்செல்லுதலுமே 
செத்தாரிருந்தார் எனவுங்கொள்க . ஈண்டும் எலும்பு தசை 
முதலியவற்றால் கருமமாகிய கயற்றினால் கட்டப்பட்டுள்ள 
தூல உடம்பா தலால் மோகமாந்தர்கள் நித்தியப்பிரளயமெ 
னும் மரணாவஸ்தை யடைதலும் , கிருதயுகத்தில் பிராணன் 
எலும்பழியாமலிருக்குமட்டும் , திரேதாயுகத்தில் தசையுள் 
ள மட்டும் , துவாபரயுகத்தில் இரத்தவலிவுள்ள மட்டும் , கலி 
யுகத்தில் அன்ன வலிவுள்ள மட்டும் பிராணனிருப்பது ஆத 
லால் , உடம்பு அழிதல் நியதியாம் . இதைநிலத்தில் புதைத்து 
விடில் கிருமிகளாகி யழியும் , சுட்டாற்சாம்பராகும் , உடம் 
பைவெறுத்து நிலத்திலிட்டால் புறத்துள்ள செந்துகள் 
தின்றுவிடும் . இது மோகமாந்தர்க்குரித்தானவை , வேறோ 
மாற்றான் கூறப்புகின் வை தீகசீலர் பஸ்பமெனவும் மந்தரசம 
ஸ்காரத்தால் ஓமஞ் செய்யப்பட்டது சாம்பல் முதலியவற்றி 
ற்கு உபலக்கணமாகி நின்றதெனவுங் கூறுவதுமுண்டு : 


ஏமம் கனகம் என்பன சூரியனைக்குறிப்பிக்கும் பதங்களாம் . 


ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்க தீபிகை 


உத்தரம் சாமானியவிசேடசமரச நியாயம் . 

சூரியனிடத்தில் பொன்னைப்போல் பிரகாசிக்கும் அறி 
வுருவான புருடனொருவனுளன் . அவன் சத்தியன் சோபா 
திக முடையவன் சிவனது அஷ்டமூர்த்தத்தி லொருவன் 
விஷ்ணுவினுடைய இருப்பிடமூன்றனுள் சூரியமண்டல 
மொன்றாதலின் அப்புருஷன் மண்டலாேகையால் மூடப்பட் 
டுப் பூகோளத்தில் விஷீவன் விஷீவத் புண்ணியகாலமெனப் 
பெயருடையவவைன் , கிராந்திமண்டலவட்டத்தால் தெற்கு 
வடக்கில் சூரியகோளம் இருபத்து நான்குபாகம் சாய அத 
னால் அதுவடக்கே சாய்ந்து அங்கிருந்து தெற்கே புறப்படு 
ங்காலந் தக்ஷணாயண தூமாதி மார்க்கமெனவும் , தெற்கிருந் 
து வடக்கே புறப்படுங்காலமுத்தராயண அர்ச்சி ராதிமார்க் 
கமெனவுங் கூறப்படும் . சீவதேகங்களிலும் தேவதேகங்களி 
லு மிருப்பது சத்தியமொன்றே யெனக்காயத்திரி முதலிய 
மந்தரவாதத்தால் சூரியனை உபாசித்து அவ்வுபாசனையின்மி 
குதியால் சூரியமண்டலத்தை பேதித்து உத்தராயணகாலத் 
தில் அர்ச்சி ராதி மார்க்கத்தால் கைலாசம்வைகுந் தம்மென் 
னுஞ் சுவர்க்கப்பேற்றையல டவதும் அவ்வுடாசனை யின்றி 
அக்கினி ஹோத்திரமுதலிய கருமவுபாசனையால் தக்ஷிணாய 
ணகாலத்தில் தூமாதிமார்க்கத்தால் சந்தரமண்டல மடைவ 
தும் சகுணமுத்தியாம். இவ்விரண்டிற்கு மதீதமாதலே நிர்க் 
குண முத்தியாம் . இவைசுத்தசன் மார்க்கத்தில் உத்தரம் ஏம் 
சித்தியெனக் கூறப்படும் . 
உத்தரோத்தரம் தேகசித்தி ஏ மசித்தி. 

விசேட நியாயம் சூதம் . 
மதசனமார்க்கிகளாகிய யோக மாந்தர்கள் மந்தர , தந் 
தர அக்ஷர மூலாக்கிரிகம ஆரோகண தசநாடி ஐக்கிய 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை. 


பாவ 


ரேசகபூரக்குப் பக நாத பிரணவ சாத்தி அசபைமுதலிய அ 
ங்கப்பி ராணாயாமத்தால் ஏகாக்ரநிலைவாய்க்கற் கேதுவாதல் 
போல் சுத்தசன் மார்க்கத்தில் மூலசீவகாதுக்களாகிய பௌ 
திகங்களினால் காயசித்திக்கு ஏதுவாதல் உத்தடோத்தரம். ஏ 
மரித்தியெனர் ஈத்தசன்மார்க்கத்தில் கூறப்பட்டும் . இதுவிந் 
துவின் சாமானிய விசேடசமவாய சையோகத்தால் ஜீ 
தாது வென்னுஞ் சூதமாம் . இதுபௌதிக அண்டபிண்ட 
ங்கட்குச் சாமானியசாதாரணகாரணமாயது . இச்சூதத்தின் 
சொரூபரூபசும் 

வியாபக வியாப்பிய விசேடசையோக 
சம்பந்தங்களை விசாரித்தல் வருமாறு . 
(நமசிவய ) க - பிருதுவி . மூலம் மூலிகை ; ம - அப்பு 
வன் உப்புகள் ; சி - தேயுதாது , பாஷாணங்கள் ; வ - வாயு , 
மூ தாது -உபரசங்கள் , ய - ஆகாசம் ஜீவதாது - சூதம் . 
மூலம் - செவ்வாழை , பேயன் வாழை , கற்பூரவாழை , சது 
ரக்கள்ளி, செஞ்சதுரக்கள்ளி , கொடிக்கள்ளி , இலைக்கள்ளி, தி 
ருகுக்கள்ளி, நாயுருவி , கருப்புநாயுருவி முதலியனவாம் . 
ஜீவன் - ஏகம்பாசாரம் , சீனம் , காரம் , சூடன் , அமுரியு 
ப்பு முதலியனவாம் . 
தாது - அஞ்சனபாஷாணம் , அபிரகம் , அவல்பாஷாணம் 
இலிங்கம் , கந்தகம் , சாட்டுத்தாளகம் , கற்கடகபாஷாணம் , 
கற்பரி , கற்பாஷாணம் , காந்தம் , கார்முகில் , குதிரைப்பல், 
கெவுரி , சங்கு , சவ்வீரம் முதலியனவாம் . 
மூலதாது - துருசுபொன்னிமிளை , அபிரகம் , வெள்ளி நி 
மிளை, காந்தம் , கற்பூரச்சிலை, கல்நார் , சாஸ்திரபேகி , கல்ம 
தம் , நீலாஞ்சனம் , கருங்கல் நீலபடிகக்கல் சுக்கான் கல் , இ 
ராசவர்தம் , கெருடக்கல் , ஒடுமுதலியன உபரசங்களாம் . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை , 


ஜீவதாது சூதம் . 
இச்சூதம் இரண்டுவகை . முதலாவது இரசம் இரண் 
டாவது செவ்வாழையில் வெளிப்பட்டவிந்துநாதம் இதனை 
அமுரியுப்பு என்றுங் கூறுவர் : -- 
இச்சூதம் இதுவென்பது . 

திருவருட்பா . 
ஓதவடங்காது மடங்காது தொடங்காது 
வோகையொடுங்காது மடங்காது நடுங்காது 
சூத மலங்காது விலங்காது கலங்காது 
சோதிபரஞ்சோதிசுயஞ்சோதிபெருஞ்சோதி 
ஏதமுயங்காது கயங்காது மயங்காது 
வேறியிறங்காது வறங்காது கறங்காது 

ணங்காது பிணங்காது வணங்காது 
சோதிபரஞ்சோதிகயஞ்சோதிபெருஞ்சோதி 

திருமந்திரம் , 
போகத்தையள்ளவே போகாதுவாயுவு 
மோகத்தை வெள்ளியுமீளும் வியாழத்தில் 
சூதொத்தமென் முலை யாளுநற்சூதனுந் 
தாதிற்கு ழைந்து தலைகண்டவாறே . 
கண்டனுங்கண்டியங் காதல்செய்யோகத்து, 
மண்டலங்கொண்டிருப்பாலும் வெளிநிற்கும் 
வண்டியை மேற்கொண்டுவானீருருட்டிடத் 
தண்டொருகாபம்தளராது வங்கமே . 
அங்கப்புணர்ச்சியுமாகின்றதத்துவ 
மங்கத்தில்விந்து வருகின்ற போகத்துப் 


சூதமிணங்க 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை . 


ரு எ 


" பங்கப்படாமற்பரி கரித்துத்தம்மைத் 

தங்கிக்கொடுக்கத்தலைவ னுமாமே , 
பாக்களிற் கூறியபடி இச்சூதம் ஒன்றிற் காரியப்படாது தன 
தருள் வல்லபத்தா லெல்லாவற்றையுந் தானுட் கொண்டு 
தானாகி வாங்கல் விடல் மேலேறுதல் கீழ்ச் செல்லுதல் தன் 
மாட்டும் எதிரிட்ட வஸ்துவின் மாட்டும் அடங்காமையுந் 
தனது ராகாதிகளால் அறுபத்துநான்கு சத்திகளாகிய தாது 
க்களையும் நூற்றெட்டுப் பேதங்களாகிய உபரசங்களையுந் தன 
து சொரூபமாக்கிக் கற்பூரத்தைப் போல் தான் ஒன்று மாகா 
து பிரகாசித்கலாம் . இதனைச் சோதி , சுயம்புவெனக்கூறுவர் . 


சூதத்தின் சாமானிய காரண சிருட்டி . 

திருமந்திரம் . 
ஓங்கா 

காரியென்பாளவளொருபெண்பிள்ளை 
ங்காதபர்சைநிறத்தினையுடையவ 
வாகொரியாகியே ஐவரைப்பெற்றிட்டு 

றீ கொரத்துள்வேயினி திருந்தாளே . 
என்றபடி ஓம் ( எ - து . ) அகர , உகர , மகர , சிகர , வகர , யகர 
மாம் ; இவைகள் அகரம் -உயிர் , உகரம் - பாம் , மகரம் - மலம் , 
சிகரம் - சிவம் (சுட்டசாம்பல் ). வகரம் - வடிவம் , யகரம் சூதம் , 
இரசூகமே அண்ட பிண்டமாம் . சூதம் - உபரசம் , கெந்தி - 
சாரம் , பொன் , அண்டமெனவும் , விந்து , முலைப்பால் , நாகம் , 
அமுரி , மலம் , பிண்டமெனவும் , இவைகள் அக்நி , பிருதிவி 
இரண்டின் ரையோகத்தால் பழச்சாறு நாகமாய்ப் போகாப் 
புனலெனவும் , அப்பு , கவா இரண்டின் பையே : கத்தால் 


-கார 


ஷடாந்த சமரச சுத்தசன் மார்க்க தீபிகை , 


பூேேர நடுச்சாறு வங்க மாய் வேகாக் காலெனவும் , ஆகாசத் 
தின் குழிச்சாறே வழலை நிமிளையாய் சாகாத்தலை யெனவும் 
இவைகள் " ஆறு தெருவி லகப்பட்ட சந்தியில் சாறுபடுவன 
வென்ற திருமந்திரச் செய்யுட்கிணங்க ஆற விடங்களிலும் 
உதக வேதை , நிறம் , மணம் , சுவை , பரிட்சை , குணம் , பகல் , 
இரவு ஜாமங்களில் நிற பேதங்களை தெரிந்து உ தகமெடுத்து 
அவ்வுதகத்தில் பூசீர் சேர்க்க அமுரிக்குருவெனவும் ( பூ - பிர 
மன் , நீர் -விஷ்ணு ) மண்ணுஞ் சலமுங் கலப்புற்றுப் பறங்கி 
வைப்பாலாயது பூத்த சுன்னமாம் . அவை வழலை சவுக்காரம் . 
அவைச் சிறுநீராற் காச்சுகின்ற வழலை , சுண்ணாம்பும் , உப்புங் 
கூட்டிக் காச்சுசின்ற வழலை . உவர் மண் , வீரம் , வெள்ளை முத 
லியவை சேர்த்துக் காச்சுகின்ற வழலையாம் . இதனையே 
அமுரிக்குருவென்பர் . இக்குருவால் காயசித்திக்குரிய மகா 
மூலிகைகளை உண்ணுவது . 

மகா மூலிகைகளாவது . 
சுணங்கன் , சோதிரோமம் , செந்தாடு , பாவை , சாயா 
விருட்சம் , சாய்கை வேதி , மூவிலைக்குருந்தி , கற்றாமரை , கரு 
கொச்சி , கருநெல்லி , பொற்சீந்தி , செந்திராயி , நீலவேலி, 
வெண்புரசு . 

செம்பு மூலிகைகளாவது, 
அவுரி , ஒரிதழ் தாமரை , பிளியரணை , கோவை , சிவந்த 
கொடி. வேலி , சிறிய கீரை , பிடார மூர்க்கி , கரிசாலை , அங்கிலம் 
பாதி , செவ்வல்லி , கறுஞ்செம்பை , செங்கீரை, தும்பை , 
பொற்றலை . 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை , 


சுகூ 


ஈய மூலிகைகள் . 


சுரை சீந்தி , பொன்னாங்கண்ணி , சிறுபூளை , விழுவி , 
செருப்படி , முசுட்டை , உத்தாமணி , வெள்ளை குன்றி , 
வெள்ளலுகு , வெள்ளைச்சாறணை , வெதுப்படக்கி முதலியவை 
யாம் . இம்மூலிகைகளின் சமுதாய குணங்களையும் விந்து 
நாதத்தாலும் , வஸ்துக்களின் சத்துரு மித்துருக்களாலும் , 
ஒவ்வொரு பூதியங்களும் வஸ்துவின் சேர்மானங்களும் , இன 
ங்களும் , கரு சோதனைகளும் , உப்பு , பாஷாணம் , உபரசம் , 
லோகம் இவற்றின் பிறப்புகளும் , நீற்றினம் , உருக்கினம் , 
செந்தூரவினம் , வர்ணவினம் , கட்டினம் முதலிய வினங்களும் 
பத்துவகை மித்திரங்களும் , புடமார்க்கம் , எரிப்பு திட்டம் 
ஊற்றின் குறி , அஷ்ட கர்மவாதக் கருத்தொழில்களும் , 
கட்டு வரிசைகளும் , இனங்களும் , ஆதிக்கு ருக்களும் , குரு 
முடிக்குங் காலங்களும் , செயநீர் காலம் , உருக்கினங் காலம் , 
திராவக காலம் , சாற்ணை , செந்தூரமுடிக்குங் காலங்கள் 
தெரிந்து முதலில் குருமுடித்து அக்குருவால் பரிசவேதை 
முதலியவைகளை முடிப்பது . இங்ஙனம் முடிகலே உத்தரோத் 
தரம் சித்தி ஏம் சித்தியாம் : 


கா 


திருவருட்பா . 
நரைதிரைமூப்பிவைநண்ணாவகை தரு 
முறைதருபெருஞ்சீருடையான் மருந்தே 
“ 51 ன்னை தானாக்குமருந்து இங்கே இறந்தாரையெல்லா 
மெழுப்பு மருந்து துன்னுமெய்ச் சோதிமருந்து 


ஷடாந்த சமரச சுத்தசன்மார்க்க தீபிகை . 


12 


திருமந்திரம் , 
" நுரைதிரைநீக்கி நுகரவல்லார்க்கு 
நரைதிரைமாறுநமனுமங்கில்லையே 
வீரமருநதென்றும் விண்ணோர் மருந்தென்றும் 
நாரி மருந்தென்றும் நந்தியருள் செய்தா 

டஞ் 
சோதிமருந்திது சொல்லவொண்ணாதே . 
என்ற பாக்களிற் குறித்தபடியாதலே சுத்த சன்மார்க்க ஏம 
வித்தை பின்பயனாம் " ஈசனிருப்பது ஏமத்தொழிலிலே " என்ற 
தனானுமறிக . விரிக்கிற் பெருகுமாகலின் சுருக்கியுரைத்தனம் . 
ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்க தீபிகை 

முற்றிற்று . 
திருவருட்பிரகாசவள்ளலார் திருவடிகளே துணை .. 


A 


